நீரிழிவு சமையல்‌ புத்தகம்‌ 


நிரிழிவால்‌ பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆரோக்கியமான 
சைவ உணவு வகைகளின்‌ கூட்டுக்கலவைகள்‌ 


சத்துணவு மற்றும்‌ உணவியல்‌ துறை 


டி (7). COIS 68, கான்ரான்‌ ஸ்மித்‌ சாலை, 


த 

{ = ஸ்‌ கோபாலபுரம்‌, சென்னை-600 086. 
| நீரிழிவு சிறப்பு மையம்‌ தொலைபேசி : (91-44) 43968888, 28359048, 28359051 
| ரி WHO Collaborating Contre வைல மண. பேக்ஸ்‌ : (91-44) 28350935 


ட்ட ண த ததத கதத இல 


“டைரக்ட்‌” - அறக்கட்டளையின்‌ பண உதவியுடன்‌ இந்நூல்‌ 
வெளியிடப்படுகிறது. இந்நூலில்‌ மூலம்‌ பெறும்‌ தொகை 
அனைத்தும்‌ ஏழை எளியவர்கள்‌ மற்றும்‌ நீரிழிவால்‌ 
பாதிக்கப்பட்டவர்களின்‌ தேவைகளுக்காக 


பயன்படுத்தப்படும்‌ 


டாக்டர்‌. வி. மோகன்‌ டாக்டர்‌. ரெமா மோகன்‌ 
M.D., FRCP (Lond, Edin, 01259)., Ph.D., 0.56, FNASC M.B.B.S., D.O., Ph.D., FABMS 
தலைவர்‌ மேலாண்மை இயக்குநர்‌ 


"நீரிழிவு சமையல்‌ புத்தகம்‌” - நீரிழிவால்‌ பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆரோக்கியமான சைவ 
உணவு வகைகளைக்‌ கொண்ட இந்நூலிற்கு மதிப்புரை வழங்குவதில்‌ பேருவகைக்‌ 
கொள்கிறோம்‌. 


உணவுக்‌ கட்டுப்பாடு, நீரிழிவு நோய்‌ சிகிச்சையில்‌ பெரும்பங்கு வகிக்கிறது. ஆனால்‌ அதற்கு 
நேர்மாறாக, உணவுக்கட்டுப்பாடு பற்றி பல தவறான கருத்துக்களும்‌ நிலவி வருகின்றன. 
மேலும்‌ இந்நோய்‌ ஆயுள்‌ முழுவதும்‌ தொடரக்கூடியதாகையால்‌, இந்நோயால்‌ 
பாதிக்கப்பட்டவர்கள்‌, தங்களது உணவு முறை மிகவும்‌ சலிப்பினை அளிப்பதாக 
கருதுகின்றனர்‌. 


பு ல்‌ டூ -1- 
3௫ 


வ்‌ 


இம்மையத்தின்‌ உணவியல்‌ நிபுணர்கள்‌ இணைந்து, பல வகையான நீரிழிவு நோய்க்கான 
உணவு வகைகளைப்‌ பற்றிய குறிப்புகளை, இந்நூலில்‌ அளித்துள்ளார்கள்‌. ஒவ்வொரு 
வகையினையும்‌, பொருளையும்‌ பரிசோதித்து, ஆராய்ந்து அதன்‌ சத்து மதிப்பீடு 
அளித்துள்ளார்கள்‌. கூடுமானவரையில்‌ சைவ உணவு வகைகளை தருவதில்‌ தான்‌ நாங்கள்‌ 
முயற்சித்து உள்ளோம்‌. ஏனெனில்‌, அசைவ உணவு சாப்பிடுபவர்கள்‌ கூட, வாரத்தில்‌ சில 
நாட்களில்‌ மட்டுமே அசைவம்‌ எடுத்துக்‌ கொள்கின்றனர்‌. 


பலரின்‌ நீண்ட நாள்‌ கோரிக்கைக்கேற்ப எழுதப்பட்ட இந்த புத்தகம்‌, அவர்களின்‌ தேவையை 
பூர்த்தி செய்யும்‌ என்று நம்புகிறோம்‌. 


இப்புத்தகத்தை வடிவமைத்த திருமதி டாக்டர்‌. சரோஜா ராகவன்‌ (தலைவர்‌, சத்துணவு 
மற்றும்‌ உணவியல்‌ துறை, கல்வி மேலாளர்‌, டாக்டர்‌ மோகன்‌ நீரிழிவு சிறப்பு மையம்‌) மற்றும்‌, 
அவர்‌ தலைமையில்‌ பணிபுரியும்‌, ஆர்வமிக்க மற்ற உணவியல்‌ நிபுணர்‌ குழுவுக்கும்‌, நாங்கள்‌ 
எங்கள்‌ பாராட்டுதலைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. இந்நூலினை மேலும்‌ சிறந்த 
முறையில்‌ வெளியிட உணவியல்‌ நிபுணர்கள்‌, சத்துணவு நிபுணர்கள்‌ நீரிழிவு நோயாளிகள்‌ 
மற்றும்‌ பொது மக்களிடம்‌ இருந்து, கருத்துக்களை வரவேற்கிறோம்‌. இப்புத்தகத்தில்‌ 
தவறுகள்‌ ஏதேனும்‌ இருப்பின்‌, அவற்றை மன்னித்து, எங்களுக்கும்‌ தெரியப்படுத்தினால்‌, 
எதிர்காலத்தில்‌ அவைகளை களைந்து, சிறந்த வகையில்‌ வெளியிட வழிவகுக்கும்‌. 


1! பல்லாண்டுகள்‌ வாழ வாழ்த்துகிறோம்‌ !!! 


ண ட்‌ 


முகவுரை 


எந்த வகையான நீரிழிவு நோயானாலும்‌ சரியான உணவு உட்கொள்ளும்‌ முறையே நோயைக்‌ 
கட்டுப்‌ பாட்டுக்கு கொண்டுவருவதில்‌ பெரும்‌ பங்கு வகிக்கிறது. சத்துள்ள உணவை உண்பது 
என்பது மூன்று அடிப்படை நோக்கங்களை கொண்டது சமமான, சீரான பலவகையான 
உணவுகளை உண்பதே அவை. நீரிழிவு நோய்‌ உள்ளவர்களால்‌ உண்ணும்‌ உணவிலுள்ள 
எரிபொருள்களை (மாவுச்‌ சத்து, புரதச்சத்து மற்றும்‌ கொழுப்புச்‌ சத்து) தேக்க 
வைத்துக்கொள்ள முடிவதில்லை. எனவே நீரிழிவு நோய்‌ உள்ளவர்களுக்கு உடல்‌ 
இயக்கத்திற்கும்‌, இன்சுலின்‌ அளவிற்கும்‌ (ஊசி மூலம்‌ செலுத்தப்படுவது அல்லது உடலில்‌ 
உற்பத்தி ஆவது) ஏற்றாற்‌ போல்‌, உணவு முறையை சமச்சீராக உருவாக்கலாம்‌. 


நீரிழிவு நோய்‌ உள்ளவர்களின்‌ தேவைக்கேற்ப, எளிதான உணவுமுறைகள்‌ இப்புத்தகத்தில்‌ 
உள்ளன. சர்க்கரை, இனிப்பு நீங்கலாக தயாரிக்கப்படும்‌. நீரிழிவு நோய்க்கான 
உணவுமுறைகள்‌, 'சமச்சீரானதாக உள்ளதால்‌, இந்நோய்‌ உள்ளவர்களுக்கு மட்டுமல்லமால்‌, 
அவர்கள்‌ குடும்பத்தினருக்கும்‌ நன்மை பயப்பதாக உள்ளது. செயற்கை இனிப்பைக்‌ கொண்டு 
நாம்‌ இனிப்பு வகைளையும்‌ தயார்‌ செய்யலாம்‌. 


இன்சுலின்‌ உபயோகிப்பவராக இருந்தாலும்‌ சரி, மாத்திரைகளைச்‌ சாப்பிடுபவராக 
இருந்தாலும்‌ சரி அவர்கள்‌ சரியான அளவுச்‌ சாப்பாடும்‌ அதைத்தவிர சரியான நேரத்தில்‌ 
உண்ணுதல்‌, குறைந்த அளவு உணவை அடிக்கடி உண்ணுதல்‌ போன்ற வழிமுறைகளைக்‌ 
கையாளுதல்‌ மிகவும்‌ முக்கியமானதாகும்‌, என்று உணவியல்‌ வல்லுநர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


சென்னை கோபாலபுரத்தில்‌ இருக்கும்‌ டாக்டர்‌ மோகன்‌ நீரிழிவு நோய்‌ சிறப்பு மையமானது சிறந்த 
உணவியல்‌ வல்லுநர்களின்‌ மூலமாக பல்வேறு வகையான உணவு செய்முறைகளை இந்த சிறிய 
புத்தகத்தில்‌ அச்சிட்டு வெளியிட்டுள்ளது. மேலும்‌ சுவைத்துப்‌ பார்த்தும்‌ அங்கீகாரம்‌ 
அளித்துள்ளார்கள்‌. 


ஒவ்வொரு வகையான உணவுகளும்‌, அவற்றின்‌ சத்தளவும்‌, அந்த உணவு பட்டியலுடன்‌ 
கொடுத்துள்ளார்கள்‌. இதில்‌ நீரிழிவு நோய்க்குத்‌ தகுந்தாற்போல்‌ ஓர்‌ நாளிற்குத்‌ தேவையான 
உணவின்‌ அளவு மற்றும்‌ அநேக விதமான காலை உணவு வகைகள்‌, மதிய உணவுடன்‌ சாப்பிடும்‌ 
கறிகாய்‌ போன்ற பக்க உணவு, தேநீர்‌ நேரத்தில்‌ உண்ணக்‌ கூடிய சுவையான சில பலகாரங்கள்‌, 


செயற்கை சர்க்கரையிலிருந்து செய்யப்பட்ட இனிப்பு வகைகள்‌ உள்ளன. 


மற்றும்‌ இப்புதக்கத்தில்‌ பொதுவாக சாப்பிடும்‌ உணவு வகைகளின்‌ கலோரிச்சத்தும்‌, அடிப்படை 
சமையல்‌ முறையும்‌, உணவு தயாரிப்பு முறையில்‌ குறிப்பிட்ட சொற்களும்‌ மற்றும்‌ உணவு 
பொருட்களின்‌ அகராதியும்‌ அடங்கியுள்ளது. 


இந்த புத்தக வெளியீடு எங்கள்‌ மையத்தின்‌ கோட்பாடுகளுடன்‌ நீரிழிவு நோயினைக்‌ குறைக்கும்‌ 
முயற்சியில்‌ வெற்றி காண ஒரு இன்றியமையாத சாதனமாகவும்‌, குறைந்த அளவு கலோரிசத்து, 
குறைந்த அளவு கொழுப்புச்‌ சத்து அதிக அளவு நார்சத்துப்‌ பொருட்களைப்பற்றி நன்கு அறிந்த 
பொது மக்களுக்கு மிகவும்‌ பயனுள்ளதாக இருக்கிறது என நம்புகிறோம்‌. 


டை 
ல்‌ ப்‌ 7ம்‌ டக 


டாக்டர்‌. மோகன்‌ நீரிழிவு சிறப்பு மையத்தின்‌ திறமைமிக்க உணவியல்‌ 
நிபுணர்களின்‌ பெயர்‌ பட்டியல்கள்‌ கீழே குறிப்பிடப்‌ பட்டுள்ளது. இந்நூல்‌ 
புனைவதில்‌ அவர்கள்‌ தங்களை முழுமையாக ஐக்கியப்‌ படுத்திக்கொண்டவர்கள்‌ 


திருமதி. டாக்டர்‌. சரோஜா ராகவன்‌ 
தலைவர்‌, சத்துணவு மற்றும்‌ உணவியல்‌ துறை, 
கல்வி மேலாளர்‌ 


மற்றும்‌ அவரின்‌ தலைமையின்‌ கீழ்‌ தங்களை இப்பணியில்‌ அர்ப்பணித்து 
செயலாற்றும்‌ உணவியல்‌ நிபுணர்கள்‌ குழு 


திருமதி. 5. பூங்கோதை திருமதி. 1. அஞ்சனா தேவி 
திருமதி. 6. 5. சாந்தி ராணி திருமதி. 5. விஜயலஷ்மி 
திருமதி. ஈ. ரேகா திருமதி. 0. சித்ரூபி திரிவேடி 
செல்வி. K. கார்குழலி திருமதி. ஈ. அம்மு 

திருமதி. 6. தங்கமணி திருமதி. V. கிரிஜா 

திருமதி. 11. ஹீரா நந்தினி செல்வி 5. 5. ஜெயஸ்ரீ 
செல்வி. ஈ. ரம்யா செல்வி. 4. ராதிகா 

செல்வி. ௪. 5. ஷோபா செல்வி. 16. 8. சித்ரா 


மதக 


ப ற க ச ச: ன னன அ அ அ அ“ அ“ “யை? 
ழம்‌ | 
கில ஜே 
(23 லே 
ல 
[21 
டல்‌ iS 


பொருளடக்கம்‌ 
பக்கம்‌ எண்‌ 
பொன்னான விதிகள்‌ 8 
காலைச்‌ சிற்றுண்டி வகைகள்‌ 9 
மத்திய தரப்பட்ட உணவுகள்‌ 17 
மதிய உணவு மற்றும்‌ துணை ஆகாரங்கள்‌ 21 
தேநீர்‌ நேர உணவுகள்‌ 41 
கலந்து சாப்பிடுதல்‌ 53 
செயற்கை இனிப்பு கொண்ட இனிப்பு வகைகள்‌ 57 
ஓர்‌ நாளைய உணவு வகைகள்‌ 65 
உணவு பரிமாற்ற பட்டியல்கள்‌ 68 
அடிப்படை சமையல்‌ முறைகளும்‌ அவற்றின்‌ செயல்‌ முறைகளும்‌ 71 
குறிப்பேடுகள்‌ 73 
கலோரி அட்டவணை 74 
அகராதி 77 


து 


வ்‌ ங்க 


சிறப்பு உணவிற்கான மொன்‌ மொழிகள்‌ 


ஐஸ்கிரீம்‌, குளிர்ந்த பானங்கள்‌, சர்க்கரையில்‌ தயாரிக்கப்பட்ட பொருள்கள்‌ 
அனைத்தையும்‌ தவிர்க்கவும்‌. 
விருந்து மற்றும்‌ விரதம்‌ தவிர்க்கவும்‌. 
பச்சைக்‌ காய்கறிகளை ஒவ்வொரு உணவின்‌ துவகத்திற்கு முன்‌ சாப்பிட 
முனையுங்கள்‌. 
முளைகட்டிய உணவு வகைகளைச்‌ சேர்க்கவும்‌. 
உணவின்‌ போது வறுக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும்‌. 
. எந்த வேளை உணவையும்‌, உண்ணாமல்‌ தவிர்க்கக்‌ கூடாது. 
| . மதுபான வகைகள்‌ குறைக்கவும்‌, தவிரிக்கவும்‌ முனையுங்கள்‌. 
நார்‌ சத்துள்ள உணவுகளை அதிகமாக சேர்க்க முற்படுங்கள்‌. 


உப்பினை குறைக்கவும்‌. 


வறுத்தலை விட, ஆவியில்‌ வேகவைத்தல்‌ சிறந்தது. 
ஆ றநத்து 


ஹு 000 


காலைச்‌ சிற்றுண்டி வகைகள்‌ 


உளுந்து ட்‌ 
பச்சைமிளகாய்‌ 
எண்ணெய்‌ - 
உப்பு - 


செய்முறை : 


சத்தின்‌ மதிப்பீடு : 


டூப்‌ 1 


DS a 
உளுந்து தோசை 


தேவையான பொருட்கள்‌ 


100 கி. 
3 
3தே.க 


தேவையான அளவு 


உளுந்தை 4 நேரம்‌ ஊறவைக்கவும்‌. பின்பு அதை பச்சை மிளகாய்‌ உப்புடன்‌ அரைத்துக்‌ கொள்ளவும்‌. 
தோசை கல்லை சூடு படுத்தி எண்ணெய்‌ தடவி, தோசை ஊற்றவும்‌. இதை சூடாக வெங்காயம்‌ 
அல்லது தக்காளி சட்னியுடன்‌ பரிமாறவும்‌. 


கலோரின்‌ மதிப்பீடு : 


எரிபொருள்‌ 469 கி. கலோரி 1 தோசை : 78 கி. கலோரி 
மாவு சத்து 56.6 கி. தோசையின்‌ விட்டம்‌ : 51% அங்குலம்‌ 
புரதம்‌ 24.0 கி. 
கொழுப்பு 16.3 கி. 
நார்‌ சத்து 4.1 கி. 
பகுதி அளவு 6 
ட த ஆத மில 


தச ன அ அ அ அ அ Err _ 
லி லு ன்ற 


கேழ்வரகு இட்லி 


தேவையான பொருட்கள்‌ 


கேழ்வரகு - 
உளுந்தம்‌ பருப்பு - 
வெந்தயம்‌ - 
உப்பு ட்‌ 


செய்முறை : 


60 கி. 

30 கி. 

2தே.க 
தேவையான அளவு 


கேழ்வரகை நன்றாக கழுவி களைந்து, கல்நீக்கி, ஒர்‌ இரவு முழுவதும்‌ ஊற வைக்கவும்‌, பருப்பையும்‌, 
வெந்தயத்தையும்‌ ஊற வைக்கவும்‌. 8-10 மணி நேரத்திற்குப்‌ பிறகு இரண்டும்‌ தனித்தனியாக 
அரைத்துக்‌ கலக்கவும்‌. உப்பு சேர்த்து பிறகு 5-6 மணி நேரம்‌ புளிக்க வைக்கவும்‌. இட்லி குக்கரில்‌ 


ஆவியில்‌ வேகவைக்கவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 


கலோரின்‌ மதிப்பீடு : 


எரிபொருள்‌ : 346 கி. கலோரி 1 இட்லி : 87 கி.கலோரி 
மாவு சத்து : 66.6 கி. 

புரதம்‌ :  14.9கி. 

கொழுப்பு :  19கி. 

நார்‌ சத்து : 3.3கி. 

பகுதி அளவு : 4 பகுதி 


1 


rrr ~~ 
வ்‌ ன ரர ட்‌ 
வெஜிடபிள்‌ அவல்‌ உப்புமா 


தேவையான பொருட்கள்‌ 


அவல்‌ -  100தி. இஞ்சி - 12 அங்குலம்‌ 
பீன்ஸ்‌ - 100 கி. கடுகு - தே.க 
பட்டாணி - 50கி. உளுத்தம்‌ பருப்பு - 1தே.க 
வெங்காயம்‌ ௪ 50கி. சீரகம்‌ - 1தே.க 

பச்சை மிளகாய்‌ _- 4 எண்ணெய்‌ - 2தே.க 

பூண்டு - 2பல்‌ உப்பு - தேவையான அளவு 
செய்முறை : 


அவலை தண்ணீரில்‌ ஊறவைக்கவும்‌. காய்கறிகளை பொடியாக நறுக்கிக்‌ கொள்ளவும்‌. 
வாணலிலியில்‌ எண்ணெய்‌ ஊற்றி , காய்ந்ததும்‌ கடுகு, உளுந்தம்‌ பருப்பு, சீரகம்‌ போட்டுத்‌ 
தாளிக்கவும்‌. இத்துடன்‌ துருவிய இஞ்சி, பூண்டை சேர்த்து வாசனை போகும்‌ வரை வதக்கவும்‌. 
நறுக்கிய வெங்காயம்‌, பீன்ஸ்‌, பட்டானி ஆகியவற்றை சேர்த்து கிளறவும்‌. தேவையான அளவு உப்பு 
சேர்க்கவும்‌. காய்கறிகள்‌ நன்கு வெந்தவுடன்‌ ஊறவைத்த அவலை சேர்த்து நன்கு கிளறி, சிறிது 
நேரம்‌ சிறியத்‌ தீயில்‌ வைத்து இறக்கவும்‌, நறுக்கிய கொத்தமல்லித்‌ தழைகளைத்‌ தூவி சூடாக 


பரிமாறவும்‌. 

சத்தின்‌ மதிப்பீடு : கலோரின்‌ மதிப்பீடு : 

எரிபொருள்‌ 818 கி. கலோரி 1 பகுதி அவல்‌ உப்புமா : 409 கி. கலோரி 
மாவு சத்து ட்‌ 141.8 கி. 

புரதம்‌ ்‌ 24.6 கி. 

கொழுப்பு ்‌ 14.1 கி. 

நார்‌ சத்து ம்‌ 6.3 கி. 

பகுதி அளவு ்‌ 2 பகுதி 


பட்டானி ஊத்தப்பம்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


அரிசி - 100 கி. 

உளுத்தம்‌ பருப்பு - 50 கி. 

பச்சைமிளகாய்‌ _ 2 (பொடியாக நறுக்கியது) 
வெங்காயம்‌ _ 1(45கி) (பொடியாக நறுக்கியது) 
கொத்தமல்லித்‌ தழை - 10கி. 

வேகவைத்த பட்டானி _ 50கி. 

எண்ணெய்‌ - 10கி. 

உப்பு - தேவையான அளவு 
செய்முறை : 


அரிசியையும்‌, உளுத்தம்‌ பருப்பையும்‌ தனித்தனியாக 6 மணி நேரம்‌ ஊறவைத்து, தண்ணீரை 
வடித்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து வழுவழுப்பாக அரைத்துக்‌ கொள்ளவும்‌. அரைத்த 
இரண்டு மாவையும்‌ நன்கு கலக்கி (இரவு முழுவதும்‌) புளிக்க விடவும்‌. புளித்த மாவில்‌ நறுக்கிய 
வெங்காயம்‌ பச்சை மிளகாய்‌ சேர்த்து, அத்துடன்‌ வேகவைத்த பட்டானியை மசித்து சேர்த்து 
நன்கு கலக்கவும்‌. தோசைக்‌ கல்லைக்‌ காயவைத்து மாவை சற்று கனமாக தோசை ஊற்றுவது 
போல ஊற்றி, சுற்றிலும்‌ எண்ணெய்‌ ஊற்றவும்‌, சிறது நேரம்‌ கழித்து, திருப்பிப்‌ போட்டு 
சிவந்ததும்‌, சூடாக பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 702 கி. கலோரி 1ஊத்தப்பம்‌ : 176 கி. கலோரி 
மாவு சத்து - 120 கி. 

புரதம்‌ : 26.2 கி. 

கொழுப்பு :  21.2கி. 

நார்‌ சத்து : 8.4 கி. 

பகுதி அளவு :  4பகுதி 


ன்‌ ட -13- லு 


லட 
௭ ணன கை. ண“ ”“”“”*”“”“”". 
பச்சை பயறு தோசை 


தேவையான பொருட்கள்‌ 


முழுபச்சைபயறு - 50கி. 

பச்சை மிளகாய்‌ _- 2 

இஞ்சி - ஒரு துண்டு 
வெங்காயம்‌ _- 50கி. 
்‌ எண்ணெய்‌ - ததி, 

உப்பு - தேவையான அளவு 
செய்முறை : 


பச்சை பயரை 2-3 மணி நேரத்திற்கு ஊறவைக்கவும்‌, பிறகு இஞ்சி, பச்சை மிளகாய்‌, உப்பு 
எல்லாவற்றையும்‌ சேர்த்து அரைக்கவும்‌. வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அறைத்த 
மாவுடன்‌ கலக்கவும்‌. தோசைக்‌ கல்லில்‌ சிறு துளி எண்ணெய்த்‌ தடவி சூடானதும்‌ ஒரு கரண்டி 
மாவை தோசையாக ஊற்றவும்‌. மறுபுறம்‌ திருப்பி வேகவைக்கவும்‌. தக்காளி சட்னியுடன்‌ சூடாக 


பரிமாறவும்‌. 

சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 317 கி, கலோரி 1 தோசை : 109 கி. கலோரி 
மாவு சத்து : 34கி. தோசையின்‌ அளவு : 5% அங்குலம்‌ 
புரதம்‌ : 12.6 கி. 

கொழுப்பு :  15.7கி. 

நார்‌ சத்து :  2.4கி. 

பகுதி அளவு : பகுதி 


ப எ இவ 


Siler, ௫ 


மத்திய தரப்பட்ட உணவுகள்‌ 


தத்‌ ச AT = 


முள்ளங்கி சூப்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


முள்ளங்கி (வெள்ளை) : 100கி. 
மசாலா தூள்‌ : தே.க 
உப்பு : கதே.க 


பொறித்த பிரெட்‌ துண்டு : 4-5 


செய்முறை : 

முள்ளங்கியை கழுவி, தோல்‌ நீக்கி, துருவி நன்கு வேகவைக்கவும்‌, பின்பு மசித்து அதை 
வடிகட்டவும்‌. வடிகட்டிய சூப்‌ உடன்‌ மசாலா தூள்‌, உப்பு சேர்த்துக்‌ கொள்ளவும்‌. பிறகு கொதிக்க 
வைக்கவும்‌. பிரெட்‌ துண்டு வைத்து அழகு செய்யவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 


எரிபொருள்‌ : 50 கி. கலோரி 
மாவு சத்து : 8.3கி. 
புரதம்‌ : 16கி. 
கொழுப்பு : 12கி. 
நார்‌ சத்து : 0.9கி. 
பகுதி அளவு : 1பகுதி 

௮ _48- 


பிரெட்‌ துண்டு - 
பச்சை பயிறு - 
(முளைகட்டியது) 

கடலை பருப்பு - 
கொள்ளு - 
சோயாபீன்‌ - 
ராஜ்மா (சிவப்பு பீன்ஸ்‌) - 


செய்முறை : 


பரிமாறவும்‌. 
சத்தின்‌ மதிப்பீடு : 


தேவையான பொருட்கள்‌ 


1 


10 கி. 


10 கி. 
10 கி. 
10 கி. 
10 கி. 


எரிபொருள்‌ : 241கி.கலோரி 
மாவு சத்து : 27.4கி 

புரதம்‌ : 156கி, 
கொழுப்பு :  32கி. 

நார்‌ சத்து :  2.2கி. 

பகுதி அளவு : 2 பகுதி 


சத்து சூப்‌ 
தக்காளி _ 2 
பூண்டு - 2-3 
இஞ்சி - 1துண்டு 
மிளகு தூள்‌ - தே.க 
உப்பு - தே.க 
வறுத்த - 1தே.க 
கறிவேப்பிலை 


முளைகட்டிய பயறுகளை மற்றும்‌ தக்காளியை நன்கு வேகவைக்கவும்‌. தக்காளியின்‌ தோலை 
உரிக்கவும்‌. பிரெட்‌ துண்டு, வேகவைத்த பயறுகள்‌, தக்காளி, இஞ்சி, மிளகு, பூண்டு, உப்பு இவற்றை 
சேர்த்து மசிக்கவும்‌. இத்துடன்‌ தண்ணீர்‌ சேர்த்து நன்கு மசிக்கவும்‌, இந்த கலவையை வடிகட்டவும்‌, 
வடிகட்டிய சூப்பை கொதிக்க வைக்கவும்‌. கறிவேப்பிலையை வைத்து அலங்கரிக்கவும்‌, பிறகு 


கலோரியின்‌ மதிப்பீடு : 
1பகுதி : 120 கி.கலோரி 


x - 19- ட்‌ 
ங்கு 


...: சதக வைனை ளை பனை அணை வனை வுட. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ :  57கி.கலோரி 1 கப்‌ 29 கி. கலோரி 
மாவு சத்து :  9,4கி. 
புரதம்‌ :  94கி. 
கொழுப்பு :  0.2கி. 
நார்சத்து : 0.4கி. 
பகுதி அளவு :  2பகுதி 
ட 20 - ம, டூ 


புதினா வெள்ளரிக்காய்‌ லசி 


தேவையான பொருட்கள்‌ 


ஆடை நீக்கியதயிர்‌ - 150மி.லி. 

புதினா இலை - ர்தே.க 
வெள்ளரிக்காய்‌ _- 2 

பச்சைமிளகாய்‌ _ 1 

உப்பு - தேவையான அளவு 
செய்முறை : 


நறுக்கிய வெள்ளரிக்காய்‌, புதினா, தயிர்‌, பச்சை மிளகாய்‌ இவற்றை சேர்த்து மசித்து (மிக்சியில்‌) 
அரைத்து அதை காலை அல்லது மாலை நேர சிற்றுண்டியில்‌ பரிமாறவும்‌. 


2 
CAN 


We EIR 


மதிய உணவு மற்றும்‌ துணை ஆகாரங்கள்‌ 


23 


ee ச அஜத 
ரொட்டியும்‌ கொள்ளு பக்வான்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


கோதுமை மாவு - 50கி. 

உப்பு - தேவையான அளவு 
தண்ணீர்‌ (மாவு கலக்குவதற்கு) - 1தே.க 
எண்ணெய்‌ - தடவுவதற்கு 
செய்முறை : 


கோதுமை மாவுடன்‌ தண்ணீர்‌ சேர்த்து மிருதுவான உருண்டையாக பிசையவும்‌ இக்கலவையை 
சிறிய உருண்டைகளாக பிரித்துக்‌ கொள்ளவும்‌. இரண்டு சிறிய உருண்டைகளை எடுத்துக்‌ 
கொண்டு தனித்தனியாக சப்பாத்தியாக உருட்டவும்‌. அதன்‌ மேல்‌ சொட்டு எண்ணெய்‌ தடவி 
இரண்டும்‌ சேர்த்துச்‌ சிறிதளவு மாவுடன்‌ மெல்லிய சப்பாத்தியாக உருட்டவும்‌. சூடான கல்லில்‌ 
போட்டு இரண்டு பக்கமும்‌ வேகவைக்கவும்‌. சில நிமிடத்திற்கு பிறகு தனியாக பிரித்தெடுக்கவும்‌. 


முளைக்கட்டிய உணவு வகைகளின்‌ பயன்கள்‌ 


உ மிகவும்‌ எளிதாக ஜீரணிக்கக்கூடிய நல்ல ஊட்டச்சத்தான உணவு. 
உ அதிக அளவு நொதிகளை (என்சைம்‌) தருவிக்கின்றது. 
உ இளைப்பதற்கும்‌ உடல்‌ மெலிவதற்கும்‌ உதவுகிறது. 
உ புரதச்சத்தை அதிகரிக்கச்‌ செய்கிறது. 
உ வாயு பிரச்சனைகளைக்‌ குறைக்கின்றது. 
உ கனிம சத்துக்களை உற்பத்தி செய்யவும்‌. அவற்றை உறிஞ்சவும்‌ உதவுகிறது. 
€ நரம்பு, மூளை இவைகள்‌ நன்றாக செயல்‌ படுவதற்கு உதவுகிறது. 


21 22. il 
ன EOI; 


——— 


ட 
EE ட்‌ 


கொள்ளு பக்வான்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


கொள்ளு - 50 கி. 
முட்டைகோஸ்‌ - 10கி. 
பீன்ஸ்‌ - 10 கி. 
பட்டானி - 10 கி. 
பச்சை மிளகாய்‌ - 5கி. 
செய்முறை : 


நறுக்கிய காய்கறிகளுடன்‌ (முட்டைகோஸ்‌, பட்டானி, காளிஃப்ளவர்‌, பீன்ஸ்‌) ஊறவைத்த 
கொள்ளும்‌ சேர்த்துப்‌ ப்ரஷர்‌ குக்கரில்‌ வேகவைக்கவும்‌. புளி கரைத்துவிட்டு 10 நிமிடத்திற்கு 
பச்சைமனம்‌ போகும்‌ வரைக்கும்‌ கொதிக்கவிடவும்‌. இத்துடன்‌ வேகவைத்த கொள்ளும்‌ மற்ற 
பொருட்களும்‌ சேர்த்துச்‌ சில நிமிடத்திற்கு வேக வைக்கவும்‌. கடுகு, பச்சைமிளகாய்‌ இஞ்சி 
மற்றும்‌ எண்ணெய்தாளித்து பிறகு கொத்தமல்லியுடன்‌ அலங்கரித்துச்‌ சூடாக பரிமாற்றவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 


எரிபொருள்‌ : 413 கி. கலோரி 
மாவு சத்து : 70.7கி. 

புரதம்‌ : 18.5 கி. 
கொழுப்பு :  6.3கி. 

நார்‌ சத்து :  4.6கி. 

பகுதி அளவு : பகுதி 


ந, ட ட்டன. 


ட்டு டண அ அ“ 
வி - த்‌ 
காளான்‌ புலாவ்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


பட்டன்‌ காளான்‌ _- 100கி. பூண்டு - 


3 பல்‌ 
பாசுமதி அரிசி _- 50கி, கொத்தமல்லி - 50கி. 
தக்காளி _ 1 மசாலபொடி - தே.க 
வெங்காயம்‌ _- 1 மிளகு மற்றும்‌ 
பச்சை மிளகாய்‌ _- 2 சீரகப்‌ பொடி - தே.க 
இஞ்சி - 1 துண்டு எண்ணெய்‌ - 2தே.க 
செய்முறை : 


காளானில்‌ அரை உப்பு சேர்த்து வேகவைக்கவும்‌. அரிசியை கழுவி பின்பு ஒரு மணிநேரம்‌ 
ஊறவைத்து மீதி உள்ள அரை உப்பு சேர்த்து வேகவைக்கவும்‌. தக்காளி, வெங்காயம்‌, பச்சை 
மிளகாய்‌, இஞ்சி, பூண்டு மற்றும்‌ கொத்தமல்லி இவற்றை அரைத்து எண்ணெயில்‌ வதக்கவும்‌. 
இத்துடன்‌ காளான்‌, மசாலா பொடி, மிளகு மற்றும்‌ சீரகப்‌ பொடி இவற்றை வேகவைத்த அரிசியுடன்‌ 
சேர்க்கவும்‌. நன்கு கலந்து பிறகு வேகவைக்கவும்‌. சூடாக பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 

எரிபொருள்‌ : 362 கி. கலோரி 
மாவு சத்து : 53.9 கி. 

புரதம்‌ : 9,2கி. 
கொழுப்பு : 115 கி. 

நார்‌ சத்து : 1.8கி, 

பகுதி அளவு : 1பகுதி 


11 .24- ஓடு வவ 
துவி 


2 அதத தத களை அகால தள கை அ. ததக கத தனை னை ணக ளை." 
பல்‌ ட்‌ டக்‌ 
ஸ்டஃப்டு குடைமிளகாய்‌ 


தேவையான பொருட்கள்‌ 
குடை மிளகாய்‌ - 1(50 கி.) 


பருப்பு உசிலி - 2மே.க 
உப்பு - க்தே.க 
செய்முறை : 


குடைமிளகாயின்‌ மேல்‌ பக்கத்தில்‌ ஒரு மூடி மாதிரி மெல்லியதாக சீவி எடுக்கவும்‌, விதைகள்‌ 
நீக்கிவிட்டு உள்பக்கத்தில்‌ உப்பு தடவும்‌, குடைமிளகாய்க்குள்‌ பருப்பு உசிலி வைத்து நிரப்பவும்‌. 
பிறகு இட்லி குக்கரில்‌ 10 நிமிடத்திற்கு வேக வைக்கவும்‌. மதியம்‌ அல்லது இரவு உணவுக்கு பக்க 
உணவாக பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 64 கி. கலோரி 
மாவு சத்து : 96கி. 

புரதம்‌ : 3கி. 
கொழுப்பு :  11கி. 

நார்‌ சத்து :  6.9கி. 

பகுதி அளவு : 1 பகுதி 


ன 20 - 25- | வ்‌ 


"அதது தகா களன்‌ அனகை... னள கை கை ணை." 
வ பத 
புடலங்காய்‌ கோஃப்தா கறி 


தேவையான பொருட்கள்‌ 


புடலங்காய்‌ - 150கி. மஞ்சள்‌ தூள்‌ - தே.க 
கடலைமாவு _- 25கி. மிளகாய்‌ பொடி - 1தே.க 

வெங்காயம்‌ - 50கி. கரம்‌ மசாலா - தே.க 

இஞ்சி, பூண்டு, விழுது - 1தே.க பொறிப்பதற்கு 

தக்காளி - 50கி. எண்ணெய்‌ - 4தே.க 

பட்டை - 1 ஆடை நீக்கப்பட்ட தயிர்‌ - 1தே.க 

இலவங்கம்‌ - 1 உப்பு - தேவையான அளவு 
செய்முறை : 

கோஃப்தாவிற்கு 


புடலங்காயை துருவி தண்ணீர்‌ வீனாக்காமல்‌ பிழிந்து எடுக்கவும்‌. இத்துடன்‌ மஞ்சள்‌ பொடி, மிளகாய்ப்‌ 
பொடி, கரம்‌ மசலாப்‌ பொடி, கடலை மாவு மற்றும்‌ உப்பு சேர்த்து நன்றாக கலந்து சப்பாத்தி மாவுப்‌ போல்‌ 
பிசைந்து வைக்கவும்‌. இக்கலவையை ஒரு எலுமிச்சம்‌ பழம்‌ அளவுக்கு உருண்டைகளை பிரித்து உருட்டி 
சிறு தீயில்‌ வறுக்கவும்‌. 

கிரேவிக்கு : 

அதனுடன்‌ நறுக்கிய வெங்காயத்தை பொன்நிறமாக வறுத்து, நறுக்கிய தக்காளி, புடலங்காயிலிருந்து 
நீக்கிய தண்ணீர்‌, இஞ்சி, பூண்டு, வெங்காய கிரேவி எல்லாவற்றையும்‌ சேர்த்து பச்சை மனம்‌ நீக்கும்வரை 
வதக்க விடவும்‌. கோஃப்தாகளை இத்துடன்‌ சேர்த்து சிறு தீயில்‌ 2 நிமிடத்திற்கு கொதிக்கவிடவும்‌. ஒரு 
டீஸ்பூன்‌ தயிர்‌ இத்துடன்‌ மேலாக சேர்த்து சூடான சப்பாத்தியுடன்‌ (அல்லது) சாதத்துடன்‌ பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 300 கி. கலோரி 1பகுதி : 150 கி. கலோரி 
மாவு சத்து : 27.5கி. 

புரதம்‌ . !: ரீர்கி, 

கொழுப்பு : 417கி. 

நார்‌ சத்து : 22கி. 

பகுதி அளவு :  2பகுதி 


ட 26 - த 
ம்‌ 


முளைகட்டிய கொள்ளு வெந்தயகீரை, 
வெங்காயத்தாள்‌ மசாலா . 


தேவையான பொருட்கள்‌ 


வெந்தயக்கீரை - 25கி. பூண்டு -3 பல்‌ 

வெங்காயம்‌ - .25கி. சீரகம்‌ - தே.க 

கொள்ளு - 25கி. மல்லி தே.க 
பச்சைமிளகாய்‌ - 2 கறிவேப்பிலை -%தே.க 
எண்ணெய்‌ - நத்தே.க கொத்தமல்லி, தே.க 

இஞ்சி - சிறிய துண்டு எலுமிச்சை பழம்‌ சாறு -1% தே. ௧ 

உப்பு - தேவையான அளவு 

செய்முறை : 


வெந்தயக்கீரை, வெங்காயத்தை நறுக்கி, உப்பு கலந்து தனியாக வைக்கவும்‌. கொள்ளை ஓர்‌ இரவு 
முழுவதும்‌ தண்ணீரில்‌ ஊறவைத்து, பின்‌ அதை ஓர்‌ ஈரத்துணியில்‌ கட்டி வைத்து, முளைவிடச்‌ 
செய்யவும்‌. மல்லியையும்‌, சீரகத்தையும்‌ வெறும்‌ வாணலியில்‌ வறுத்த, அதனுடன்‌ இஞ்சி, பூண்டு, 
பச்சைமிளகாய்‌, கொத்தமல்லி தழை ஆகியவற்றைச்‌ சேர்த்து விழுதாக அரைத்து எடுத்துக்‌ 
கொள்ளவும்‌. வாணலியில்‌ எண்ணெய்‌ விட்டு, கடுகு சேர்த்து, நறுக்கிய வெங்காயம்‌, 
கறிவேப்பிலையை பொன்னிறமாக வறுக்கவும்‌. அதனுடன்‌ அரைத்த விழுதையும்‌ சேர்க்கவும்‌. 
நறுக்கிய வெந்தக்கீரை, வெங்காயத்திலிருந்து அதிக நீரை வடித்துவிட்டு, அதனுடன்‌ கொள்ளையும்‌ 
சேர்த்து, சிறிதளவு உப்பு சேர்த்து, அதனை சிறிது நேரம்‌ வேகவைக்கவும்‌. அதனுடன்‌ எலுமிச்சை 
சாறு சிறிது கலந்து, எல்லாவற்றையும்‌ கலக்கவும்‌. அடுப்பில்‌ இருந்து இறக்கி சூடாகப்‌ பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 


எரிபொருள்‌ : 125.கி.கலோரி நார்சத்து : 20கி. 
மாவு சத்து ட்‌ 18.1 கி. பகுதி அளவு :  1பகுதி 
புரதம்‌ $ 6.8 கி. 
கொழுப்பு - 2.9 கி. 


2 2. க்‌ -27- த 
5 


- அதனா கக ககக வக வக வை... கத வை கை அலை" 
வ ட்‌ 


பருப்பு உசிலி 
தேவையான பொருட்கள்‌ தாளிப்பதற்கு 
து. பருப்பு - 100கி. உ. பருப்பு - ரிதே.க 
(அ) ப. பருப்பு _- 100கி. கடுகு - தே.க 
சிவப்பு மிளகாய்‌ - 8 கறிவேப்பிலை - சிறிதளவு 
பெருங்காயம்‌ _- தே.க நல்லெண்ணெய்‌ - தே.க 
மஞ்சள்‌ தூள்‌ - தே.க 
செய்முறை : 


பருப்பை 30 நிமிடத்திற்கு சுடு தண்ணீரில்‌ ஊறவைக்க வேண்டும்‌. வடிகட்டிய தண்ணீரை பருப்பு 
மிளகாய்‌, பெருங்காயம்‌ இத்துடன்‌ உப்பு சேர்த்து நரநநரவென்று அரைக்கவும்‌. அரைத்த விழுதை 
ஆவியில்‌ வேகவைக்கவும்‌. சூடு தனிந்ததும்‌, ரொட்டி தூள்‌ பதத்திற்கு உதிர்க்கவும்‌. வாணலியில்‌ 
எண்ணெய்யை சூடாக்கவும்‌. கடுகு, உ. பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும்‌. உதிர்ந்த 
பருப்பை சேர்த்து ஒரு நிமிடம்‌ வறுக்கவும்‌. எந்த விதமான காய்கறி உசிலிக்கும்‌ இதையே 
அடிப்படையாக உபயோகிக்கலாம்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ 

மாவு சத்து 

புரதம்‌ 

கொழுப்பு 

நார்‌ ச்துத 

பகுதி அளவு 


கலோரியின்‌ மதிப்பீடு : 
412 கி. கலோரி 1பகுதி : 103 கி. கலோரி 
59.2 கி. 
23.1கி. 
7.0 கி. 
3.0 கி. 


4 பகுதி 


ர 
இ சச 000 
காய்கறி உசிலி 


தேவையான பொருட்கள்‌ 
| காய்கறிகள்‌ - 100 கி. 
(கொத்தவரை, புடலங்காய்‌, பிரென்ச்‌ பீன்ஸ்‌, அவரக்காய்‌, 
முருங்கை இளை, நொச்சி இலை, வெந்தயக்கீரை, வாழைப்பூ) 
பருப்பு உசிலி - 1பகுதி 
செய்முறை : 


காய்கறிகளை கழுவி நறுக்கவும்‌. ஆவியில்‌ வேகவைக்கவும்‌. பருப்பு உசிலியுடன்‌ கலந்து 
ட சூடான சாதத்துடன்‌ பரிமாறவும்‌. 


அலகை கை பணை... அன னை தும...” 
ர ட்டது . ய 
லெட்டியஸ்‌ தால்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


நொச்சி இலை - 100கி. மஞ்சள்‌ தூள்‌ - %ஃீதே.க 
(நடு தண்டு நீக்கி நறுக்கியது) மிளகாய்த்‌ தூள்‌ - தே.க 
முளைகட்டிய பச்சை பயறு - 100கி. கரம்‌ மசாலா - தே.க 
தக்காளி நறுக்கியது - 100கி. எண்ணெய்‌ தாளிப்பதற்கு - 1தே.க 


விழுதாக அரைக்கவும்‌ : பச்சை மிளகாய்‌ - 2, இஞ்சி - 1, வெங்காயம்‌ -1, கொத்தமல்லி - 
சிறிதளவு தக்காளி - 50 கிராம்‌. 


செய்முறை : 


எண்ணெய்யை சூடாக்கவும்‌. அரைத்த விழுதை சேர்த்து ஒரு நிமிடம்‌ வறுக்கவும்‌. இத்துடன்‌ 
மசாலா, மிளகாய்த்‌ தூள்‌, மஞ்சள்‌ பொடி, தக்காளி, நறுக்கிய நொச்சி இலை எல்லாவற்றையும்‌ 
சேர்க்கவும்‌ முளைகட்டிய பயறும்‌ சேர்த்து கெட்டியாகும்‌ வரை வேகவைக்கவும்‌. எலுமிச்சம்‌ பழச்சாறு 
பிழிந்து சூடாக பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 316 கி. கலோரி பகுதி : 79 கி. கலோரி 
மாவு சத்து : 45.5கி. 

புரதம்‌ : 17.8 கி. 

கொழுப்பு : 6.6கி. 

நார்‌ சத்து : 41கி. 


பகுதி அளவு : 4 பகுதி 


ட்ட -30- 2: ட வ்‌ 


ய்ம்‌ 


காளான்‌ ராஜ்மா கறி 


தேவையான பொருட்கள்‌ : 


பட்டன்‌ காளான்‌ - 200 கி. (1 பாக்கெட்‌) தனியா, சீரகப்பொடி- 1மே.க 
ராஜ்மா (சிகப்பு பீன்ஸ்‌) - 25 கி. வெங்காயம்‌ - 1 

தக்காளி - 200 கி. (2 பெரியது) மிளகாய்த்தூள்‌ - 1மே.க 
புதினா இலை - 1மே.க பச்சைமிளகாய்‌ - 2 
கொத்தமல்லி - 1மே.க உப்பு - தேவையான 
அளவு 

செய்முறை : 


காளானை பெரிய துண்டுகளாக நறுக்கவும்‌. ராஜ்மாவை 8-10 மணி நேரத்திற்கு தண்ணீரில்‌ 
ஊறவைக்கவும்‌. காளான்‌, தக்காளி, மஞ்சள்‌ தூள்‌ ஒரு குக்கர்‌ தட்டிலும்‌, ராஜ்மா ஒரு தட்டிலும்‌ 
தனித்தனியாக பிரஷர்‌ குக்கரில்‌ வேகவைக்கவும்‌. வெங்காயம்‌, 1 மேஜைக்கரண்டி வேகவைத்த 
ராஜ்மா, பச்சை மிளகாய்‌, கொத்தமல்லி, புதினா இலை, மிளகாய்த்‌ தூள்‌, கரம்‌ மசாலா தூள்‌ 
எல்லாவற்றையும்‌ சேர்த்து அரைக்கவும்‌. வாணலியில்‌ 1 டீஸ்பூன்‌ எண்ணெய்‌ விட்டு சூடானதும்‌ 
அரைத்த விழுதை வதக்கவும்‌. தனியா, சீரகப்‌ பொடி, ஆடை நீக்கிய தயிரும்‌ சேர்த்து நன்றாக 
கலக்கவும்‌. வேகவைத்த ராஜ்மா மற்றும்‌ காளானையும்‌ சேர்க்கவும்‌. பரிமாறுவதற்கு கெட்டியாகும்‌ 
வரை விழுதை கொதிக்கவிடவும்‌, சப்பாத்தியுடன்‌ சூடாகப்‌ பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 295 கி. கலோரி 1பகுதி : 98 கி. கலோரி 
மாவு சத்து : 93கி. 

புரதம்‌ :  149கி. 

கொழுப்பு : 10.3கி. 

நார்‌ சத்து : 30கி. 

பகுதி அளவு : பகுதி 


அதள க கா கனை த கய மை... ததத கணக ன த்‌ 7 
ல A டச்‌ 
மாங்காய்‌ தால்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


மாங்காய்‌ - 100 கி. பச்சைமிளகாய்‌ - 3 நறுக்கியது 
(புளிப்பு) துருவியது கறிவேப்பிலை - சிறிதளவு 
துவரம்‌ பருப்பு - 50கி. மஞ்சள்‌ பொடி - %தே.க 
கடலெண்ணெய்‌ - ர1தே.க கடுகு - 1தே.க 
உளுந்தம்‌ பருப்பு - 1தே.க பெருங்காயம்‌ - சிறிதளவு 
செய்முறை : 


துவரம்‌ பருப்பை சிறிதளவு மஞ்சள்‌ தூள்‌ சேர்த்து வேகவைத்து எடுத்துக்‌ கொள்ளவும்‌. மாங்காயை 
நன்றாக சீவிக்கொள்ள வேண்டும்‌. வாணலியில்‌ எண்ணெய்‌ விட்டு, சூடாக்கி கடுகு, பெருங்காயம்‌ 
சேர்க்கவும்‌. கடுகு வெடித்தபின்‌, உளுத்தம்‌ பருப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய்‌ சேர்த்து வறுத்து 
பின்‌ அதனுடன்‌ மாங்காயைச்‌ சேர்க்கவும்‌, மாங்காய்‌ வேகத்‌ தேவையான தண்ணீரையும்‌ அதனுடன்‌ 
சேர்த்து கொள்ளவும்‌. பருப்பில்‌ சிறிது தண்ணீர்‌ ஊற்றி மசித்தபின்‌, அதை மாங்காய்‌ கலவையுடன்‌ 
சேர்த்து, சிறிது நேரம்‌ அடுப்பில்‌ வைத்துவிட்டு எடுத்து விடலாம்‌. இதை சப்பாத்தி, சாதம்‌ 
ஆகியவற்றுடன்‌ சேர்த்து சாப்பிடலாம்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 285 கி. கலோரி பகுதி : 71கி. கலோரி 
மாவு சத்து : 430 கி. 

புரதம்‌ : 144கி. 

கொழுப்பு : 8.0 கி. 

நார்‌ சத்து : 21கி. 

பகுதி அளவு : பகுதி 


கடட ட பப ப பயத்தின்‌. படபட பட 


சப்ஜி சங்கம்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


பீன்ஸ்‌ _- 25கி. மஞ்சள்பொடி - ]1தே.க 
பட்டானி - 25கி, இஞ்சி _- 10கி. 
தக்காளி - 25கி, பூண்டு _- 10கி. 
காளிஃப்ளவர்‌ - கி. பச்சைமிளகாய்‌ - 5கி. 
வெங்காயம்‌ _- 45கி. முட்டைகோஸ்‌ - 25கி 
கொத்தமல்லி - சிறிதளவு 

செய்முறை : 


காய்கறிகளை கழுவி சிறிய துண்டுகளாக நறுக்கவும்‌. இவற்றைத்‌ தனியாக வேகவைக்கவும்‌. 
வெங்காயம்‌, தக்காளியையும்‌ நறுக்கவும்‌. மிளகாய்ப்‌ பொடி, மஞ்சள்‌ பொடி, இஞ்சி, பூண்டும்‌ சேர்த்து 
அரைக்கவும்‌. வாணலியில்‌ எண்ணெய்‌ சூடாக்கவும்‌. வெங்காயம்‌, இஞ்சி பூண்டுவிழுது, நறுக்கிய 
தக்காளியும்‌ சேர்த்து வறுக்கவும்‌. நறுக்கிய காய்கறிகளை சேர்க்கவும்‌. 5 நிமிடத்திற்கு வறுக்கவும்‌. 
பச்சை மிளகாய்‌, கொத்தமல்லி, மசாலா பொருட்கள்‌ எல்லாவற்றையும்‌ சேர்க்கவும்‌. காய்கறிகள்‌ 
நன்றாக வெந்து விழுது கெட்டியாகும்‌ வரைக்கும்‌ கொதிக்கவிடவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 182 கி. கலோரி 1பகுதி : 91கி. கலோரி 
மாவு சத்து :  15.1கி. 

புரதம்‌ : 6.4கி. 

கொழுப்பு :  10.5கி. 

நார்‌ சத்து :  5.3கி. 

பகுதி அளவு : 2பகுதி 


2 -33- அ 
வம்‌ 


தம்கி தால்‌ 
தேவையான பொருட்கள்‌ 
து. பருப்பு - 150கி. பட்டை . 2 
வெங்காயம்‌ - 50கி. இலவங்கம்‌ - 1-2 
தக்காளி - 50கி. பச்சைமிளகாய்‌ - 2 
இஞ்சி, பூண்டு விழுது - துளி மிளகாய்த்தூள்‌ - தே.க 
கொத்தமல்லி - சிறிதளவு எண்ணெய்‌ - நீதி, 


செய்முறை : 

பருப்பை மணி நேரத்திற்கு ஊறவைக்கவும்‌, பிறகு பிரஷர்‌ குக்கரில்‌ 10 நிமிடத்திற்கு 
வேகவைத்துத்‌ தனியாக வைக்கவும்‌. வாணலியை அடுப்பில்‌ வைத்து சூடானதும்‌ 1 டீஸ்பூன்‌ 
எண்ணெய்‌ விடவும்‌. இத்துடன்‌ நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும்‌. 
இத்துடன்‌ நறுக்கிய தக்காளி, இஞ்சி, பூண்டு, மசாலா, பட்டை, இலவங்கம்‌, பச்சை மிளகாய்‌ 15 
தேக்கரண்டி மிளகாய்த்‌ தூள்‌, கொத்தமல்லி எல்லாவற்றையும்‌ வறுக்கவும்‌. இத்துடன்‌ வேகவைத்த 
பருப்பும்‌, பருப்பு தண்ணீரும்‌ சேர்க்கவும்‌ சிறு தீயில்‌ வைத்துக்‌ கிளரவும்‌. தேவையான உப்பும்‌ 
நறுக்கிய கொத்தமல்லியும்‌ சேர்க்கவும்‌. 


கவனிக்கவும்‌ : வேகவைத்த பருப்பு நீர்க்க இருக்க கூடாது. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ :  194கி.கலோரி 1பகுதி : 65கி.கலோரி 
மாவு சத்து : 913 கி. 

புரதம்‌ :  115கி. 

கொழுப்பு : 25 கி. 

நார்‌ சத்து :  0.9கி. 

பகுதிஅளவு : பகுதி 


அ 


அதுத த கக கணை. அணை ன னை கை." 
த டத்‌ 
வெந்தய காளான்‌ கறி 


தேவையான பொருட்கள்‌ : 


பட்டன்‌ காளான்‌ - 100 கி. மஞ்சள்‌ தூள்‌ - சிட்டிகை 
(நறுக்கியது) மிளகாய்‌ தூள்‌ - சிட்டிகை 
வெந்தயக்கீரை (நறுக்கியது) - 50 கி. மசாலா _- தே.க 
தக்காளி (நறுக்கியது) - 50 கி. உப்பு - தே.க 
வெங்காயம்‌ (நறுக்கியது) - 50கி. எண்ணெய்‌ ௪ 10கி. 
பூண்டு துண்டு (பல்‌) - 2-3 தட்டியது 


செய்முறை : 

எண்ணெய்யை சூடுபடுத்தி அதில்‌ பச்சை மிளகாய்‌, வெங்காயம்‌ தட்டிய இஞ்சி, பூண்டு இவற்றை 
போட்டு வதக்கவும்‌. இத்துடன்‌ தக்காளி, மஞ்சள்‌ தூள்‌, மிளகாய்‌ தூள்‌, மசாலா தூள்‌, உப்பு, 
வெந்தயக்‌ கீரை மற்றும்‌ காளான்‌ போட்டு நன்றாக கிளறி, காளான்‌ வேகும்வரை தட்டு போட்டு 


மூடிவைக்கவும்‌. இதை சாதம்‌ அல்லது சப்பாத்தியுடன்‌ சூடாக நறுக்கிய கொத்தமல்லி 
இலைகளுடன்‌ பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 


எரிபொருள்‌ : 193 கி. கலோரி 
மாவு சத்து : 147 கி. 

புரதம்‌ :  6.4கி. 
கொழுப்பு : 114 கி. 

நார்‌ சத்து : 17கி. 

பகுதி அளவு : பகுதி 


ஓட -35- இரு 


கரேளா தால்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


பாகற்காய்‌ _ 250கி. பச்சை மிளகாய்‌ - 2 

து. பருப்பு -_ 150கி. மிளகாய்ப்‌ பொடி - 34 தே.க 
வெங்காயம்‌ - 100கி. இஞ்சி, 

தக்காளி - 50கி. பூண்டுவிழுது - சிறுதுளி 
மஞ்சள்‌ பொடி - சிறுதுளி கொத்தமல்லி - சிறிய கொத்து 
செய்முறை : 


பருப்பை கழுவி 15 மணிநேரம்‌ ஊறவைக்கவும்‌. பிரஷர்‌ குக்கரில்‌ 10 நிமிடத்திற்கு வேகவைக்கவும்‌ 
வாணலியில்‌ 2 தேக்கரண்டி எண்ணெய்‌ விட்டு காய்ந்ததும்‌ நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து 
பொன்னிறமாக வறுக்கவும்‌. பாகற்காயும்‌ மற்ற எல்லாபொருட்களும்‌ சேர்க்கவும்‌. ஒரு கப்‌ தண்ணீர்‌ 


விட்டு 10 நிமிடத்திற்கு 


வேகவைக்கவும்‌. பாகற்காய்‌ வெந்ததும்‌ வேகவைத்த பருப்பை சேர்க்கவும்‌. 


இத்துடன்‌ தேவையான உப்பும்‌, கொத்தமல்லியும்‌ சேர்க்கவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ 

மாவு சத்து 

புரதம்‌ 

கொழுப்பு 

நார்‌ சத்து 

பகுதி அளவு 


௨.௨௮. ப. ப. இதேப் ப ள்‌; 


கலோரியின்‌ மதிப்பீடு : 
168 கி. கலோரி 1பகுதி : 42கி.கலோரி 
27.5 கி. 
9.8 கி. 
2.1 கி. 
1.3 கி. 


4 பகுதி 


_— 


ஆ 


ஆ 


| 
| 
| 


காளிஃப்ளவர்‌ கோஃப்தா 


தேவையான பொருட்கள்‌ 


காளிஃப்ளவர்‌ ௪. 500 கி. கரம்‌ மசாலா - ஒரு சிட்டிகை 

(2 நடுத்தர அளவு சிறிய உப்பு - தேவையான அளவு 

துண்டுகளாக்கி நறுக்கி வேகவைத்து) - 50கி. வறுப்பதற்கு 

பச்சை மிளகாய்‌ - 2 எண்ணெய்‌ - 1மே.க 

(விழுதாக அரைத்தது) 

கிரேவிக்கு : 

தக்காளி _ ஜீ கிலோ காம்‌ மசாலா ௪ 2மே.க 

(மையமாக அரைக்கவும்‌) மிளகாய்ப்‌ பொடி -_ 1டீஸ்பூன்‌ 

வெங்காயம்‌ - 4 நடுத்தர அளவு இஞ்சி, பூண்டுவிழுது - 2மே.க 
(விழுதாக அரைக்கவும்‌) உப்பு - தேவையான அளவு 

செய்முறை : 


காளிஃபளவரை வேகவைத்து பிறகு மசிக்கவும்‌. பச்சைமிளகாய்‌, கடலை மாவு எல்லா வற்றையும்‌ சேர்த்து சப்பாத்தி 
மாவு பதத்திற்கு உருட்டிக்‌ கொள்ளவும்‌. இக்கலவையை சிறியதாக எடுத்து கொண்டு அதற்குள்‌ நடுவில்‌ பட்டானியை 
வைத்து கட்லட்‌ வடிவத்திற்கு செய்து சிறிது எண்ணெய்‌ விட்டு வறுக்கவும்‌. வாணலியில்‌ 3 மேசைக்கரண்டி 
எண்ணெய்விட்டு இஞ்சி பூண்டு விழுது, தனியாபொடி, வெங்காய விழுது எல்லாவற்றையும்‌ சேர்த்து பொன்நிறமாக 
வறுக்கவும்‌. தக்காளி விழுதைச்‌ சேர்த்து கொதிக்கவிடவும்‌. கரம்‌ மசாலா, மிளகாய்‌ பொடி, உப்பும்‌ இத்துடன்‌ சேர்த்து 
5 நிமிடத்திற்கு கொதிக்கவிடவும்‌. கிரேவியில்‌ கோஃபதாக்களை சேர்த்துப்‌ பரிமாறவும்‌. கொத்தமல்லி வைத்து 
அலங்கரிக்கவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ 726 கி.கலோரி 1பகுதி : 181கி.கலோரி 
மாவு சத்து : 95.6கி. 

புரதம்‌ : 23.9கி. 

கொழுப்பு :  52.9கி. 

நார்‌ சத்து : 10.3கி. 


நேடப்குதி அளவு : பகுதி 2௨ -37- SS 
பரப 


பீன்ஸ்‌ பருப்பு உசிலி 


தேவையான பொருட்கள்‌ 


பீன்ஸ்‌ _ 100கி. பெருங்காயம்‌ - ஒரு சிட்டிகை 
கடலைமாவு ௪ 50கி. எண்ணெய்‌ - 1தே.க 
காய்ந்த மிளகாய்‌ - 2-3 உப்பு - தேவையான அளவு 


செய்முறை : 

கடலைப்பருப்பை அரைமணி நேரம்‌ தண்ணீரில்‌ ஊறவைக்க வேண்டும்‌. அத்துடன்‌ காயந்த 
மிளகாய்‌, பெருங்காயம்‌, போட்டு மிக்ஸியில்‌ அரைத்துக்‌ கொள்ளவும்‌. அரைத்த கடலைப்‌ பருப்பை, 
எண்ணெய்‌ தடவிய குக்கர்‌ தட்டில்‌ 5 நிமிடம்‌ வேக வைக்கவும்‌. பீன்ஸை சிறிதாக நறுக்கிக்‌ 
கொள்ளவும்‌. பின்‌ அதனை தண்ணீரில்‌ சிறிது உப்புடன்‌ வேக வைக்கவும்‌. வாணலியில்‌ எண்ணெய்‌ 
விட்டு பீன்ஸ்‌ மற்றும்‌ அரைத்த கடலைப்பருப்பை போடவும்‌. பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து 
2 நிமிடம்‌ வெந்த பிறகு அடுப்பிலிருந்து இறக்கிவிடவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பு : 
எரிபொருள்‌ : 434 கி. கலோரி எரிபொருள்‌ : 217 கி. கலோரி 
மாவு சத்து : 59.7கி. 

புரதம்‌ : 17.8கி. 

கொழுப்பு : 13.8கி. 

நார்‌ சத்து : 25கி. 

பகுதி அளவு : 2பகுதி 


ஆ 


லெட்டியுஸ்‌ ரோல்ஸ்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


துளிர்‌ நொச்சி இலைகள்‌ - 100 கி. பெருங்காயம்‌ - ஒரு துண்டு 
(நடுநரம்பு நீக்கியது) மஞ்சள்தூள்‌ - % தே.க 

து. பருப்பு ௪ 50கி. உப்பு - தேவையான அளவு 
மிளகாய்‌ வற்றல்‌ - 6-8 

செய்முறை 


துவரம்‌ பருப்பை அரைமணி நேரத்திற்கு ஊறவைக்கவும்‌. பிறகு மிளகாய்‌, மஞ்சள்‌ பொடி, 
பெருங்காயம்‌, மற்றும்‌ உப்பு சேர்த்து அரைக்கவும்‌. ஒரு மேசைக்கரண்டி அளவு இக்கலவையை 
எடுத்து சமமாக இலையின்‌ மேல்‌ பரப்பவும்‌. இதன்‌ மேல்‌ மற்றொரு இலையை வைத்து அரைத்த 
விழுதை பரப்பவும்‌. 4,5 இலைக்கு இதே போல்‌ சுருள்‌ மாதிரி உருட்டவும்‌. இச்சுருளை இட்லி குக்கரில்‌ 
10 நிமிடத்திற்கு ஆவியில்‌ வேகவைக்கவும்‌. பிறகு வில்லையாக நறுக்கி சூடாக சாதத்துடன்‌ அல்லது 
சப்பாத்தியுடன்‌ பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 159 கி. கலோரி 1ரோல்‌ : 79கி.கலோரி 
மாவு சத்து : 436 கி. 

புரதம்‌ : 15.6 கி. 

கொழுப்பு : 14 கி. 

நார்‌ சத்து : 2.9கி. 

பகுதி அளவு : 2பகுதி 


ஸ்டஃப்ட்டு தக்காளி 


தேவையான பொருட்கள்‌ 


தக்காளி - 2 தனியா - 2தே.க 
பட்டானி - 30கி. கொத்தமல்லி - 1 கட்டு 
வெங்காயம்‌ - 30கி. வெங்காயம்‌ - 2தே.க 
முட்டைகோஸ்‌ (துருவியது) - 25 கி. மஞ்சள்‌ பொடி - தே.க. 
செய்முறை : 


தக்காளியின்‌ மேல்பக்கத்தை சீவி விட்டு நடுவில்‌ இருக்கும்‌ சாற்றை எடுக்கவும்‌. காய்கறிகளை 
நறுக்கி, நன்றாக வேகவைத்துப்‌ பிறகு மசிக்கவும்‌. வாணலியில்‌ எண்ணெய்விட்டு சூடானதும்‌ 
சிறிய துண்டுகளாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்நிறமாக வறுக்கவும்‌. இத்துடன்‌ 
தக்காளி சாற்றை வேகவைத்த காய்கறிகள்‌ எல்லாவற்றையும்‌ சேர்த்துத்‌ தண்ணீர்‌ வற்றும்‌ வரையில்‌ 
வதக்கவும்‌. பிறகு கொத்தமல்லி சேர்க்கவும்‌. தக்காளிக்குள்‌ இக்கலவையை வைத்து நிரப்பவும்‌. 
ஒரு பெரிய வாணலியில்‌ எண்ணெய்‌ விட்டு சூடானதும்‌ தக்காளியை வைத்து மூடிவிட்டு 10 
நிமிடத்திற்கு சிறிய தீயில்‌ வைக்கவும்‌. தக்காளி மிருதுவாக ஆனதும்‌ கொத்தமல்லியை மேலாக 


தூவி அலங்கரித்து பரிமாறவும்‌. 

சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 78 கி. கலோரி 1 ஸ்டஃப்டு தக்காளி : 39 கி.கலோரி 
மாவு சத்து : 8.8 கி. 

புரதம்‌ :  2.9கி. 

கொழுப்பு : 25கி. 

நார்‌ சத்து : 6.7கி. 

பகுதி அளவு : 2பகுதி 


> 
ப ப ட _ த 


oR னு 

ஹு: இ : 
ஸு 
ல்‌] 


தேநீர்‌ நேர உணவுகள்‌ 


ன டது 


முளை கட்டிய கொள்ளு பச்சை பயறு தோசை 


தேவையான பொருட்கள்‌ : 


கொள்ளு - 
பச்சை பயிறு - 
பச்சை மிளகாய்‌ - 
(சிறதளவு) 

இஞ்சி ன்‌ 
சீரகம்‌ - 


செய்முறை : 


30 கி. 
25கி. 
3 


ஒரு சிறிய துண்டு 
தே.க 


வெங்காயத்தாள்‌ 
வெந்தயக்‌ கீரை 
கொத்தமல்லி 
உப்பு 


25 கி. 

25 கி. 
சிறியகொத்து 
தேவையான அளவு 


கொள்ளும்‌ பச்சை பயறும்‌ ஒர்‌ இரவு முழுவதும்‌ தண்ணீரில்‌ ஊறவைக்கவும்‌. மெல்லிய துணியில்‌ 
கட்டி வைத்து முளைக்க விடவும்‌. வெந்தயக்‌ கீரையும்‌, வெங்காயத்தாளும்‌ சுத்தம்‌ செய்து பொடியாக 
நறுக்கவும்‌. வாணலியில்‌ எண்ணெய்யில்லாமல்‌ சீரகத்தை வறுக்கவும்‌. வறுத்த சீரகம்‌, இஞ்சி 
பச்சைமிளகாய்‌, கொள்ளு, பச்சைபயறு எல்லாவற்றையும்‌ சேர்த்து அதனுடன்‌ சிறிது தண்ணீர்‌ 
சேர்த்து அரைக்கவும்‌, கொத்தமல்லி, நறுக்கிய வெங்காயம்‌, வெந்தயக்கீரையையும்‌ அரைத்த 
மாவுடன்‌ சேர்க்கவும்‌. தோசைக்கல்லில்‌ இக்கலவையை தோசையாக செய்து சூடாக புதினா 


சட்னியுடன்‌ பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 

எரிபொருள்‌ ; 202 கி. கலோரி 

மாவு சத்து : 35.1 கி, 

புரதம்‌ : 0.8கி. 

கொழுப்பு : 13.9கி. 

நார்‌ சத்து : 33கி. 

பகுதி அளவு : 2 பகுதி 
Me. 42 - 


கலோரியின்‌ மதிப்பீடு : 


1தோசை 


: 101 கி. கலோரி 


1 தோசையின்‌ வட்டம்‌ : 6 அங்குலம்‌ 


EO 


+ 


2 
அதக. ணன னை." 
சைவ ஆம்லட்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


கடலை மாவு ௪ 60கி. தக்காளி - 1 

வெங்காயம்‌ - 1 வெந்தயம்‌ - 2 %௩தே.க 

பச்சை மிளகாய்‌ - 5 எண்ணெய்‌ - 2தே.க 

கடுகு - தே.க உப்பு - தேவையான அளவு 
இஞ்சி - ஒரு துண்டு 

செய்முறை : 


வெந்தயத்தை ஒரு இரவு முழுவதும்‌ ஊறவைத்து, வடிகட்டி, காயவைத்துப்‌ பிறகு பொடியாக்கவும்‌. 
தக்காளி, வெங்காயம்‌ பச்சை மிளகாய்‌, இஞ்சி எல்லாவற்றையும்‌ சிறய துண்டுகளாக நறுக்கி, மற்ற 
பொருட்களுடன்‌ சேர்த்துத்‌ தண்ணீ ருடன்‌ தோசைமாவாக கலக்கவும்‌. சூடான எண்ணெய்‌ தடவிய 
தோசைக்கல்லில்‌ ஒரு கரண்டி மாவை தோசையாக ஊற்றி இருபக்கமும்‌ 15 தேக்கரண்டி எண்ணெய்‌ 
விட்டு சூடாக பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 

எரிபொருள்‌ : 985 கி. கலோரி 1 காய்கறி ஆம்லட்‌ : 128 கி. கலோரி 
மாவு சத்து :  46.9கி. 1 காய்கறி ஆம்லட்டின்‌ 

புரதம்‌ :  17.3கி. விட்டம்‌ : 5 அங்குலம்‌ 
கொழுப்பு :  147கி. 

நார்‌ சத்து :  27கி. 

பகுதி அளவு : பகுதி 


ந, த ட 


ம்‌ 


முட்டைகோஸ்‌ பக்கோராஸ்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


முட்டைகோஸ்‌ _- 100கி. பூண்டு (அரைத்தது) - 1தே.க 

கடலை மாவு - 30கி. சீரகப்‌ பொடி - 1தே.க 

எண்ணெய்‌ - நீகி. மிளகாய்‌ பொடி - ரதே.க 

பச்சை மிளகாய்‌ - 2 உப்பு - தேவையான அளவு 
செய்முறை : 


முட்டைகோஸை நன்றாக துருவிக்‌ கொள்ளவும்‌. முட்டைகோஸ்‌, மிளகாய்‌ பொடி, பூண்டு, சீரகம்‌ 
பொடி, உப்பு அனைத்தும்‌ கடலைமாவில்‌ போட்டு பிசைந்து கொள்ளவும்‌. எண்ணெய்‌ தடவிய தட்டில்‌ 
இதனை போட்டு 15 நிமிடம்‌ குக்கரில்‌ வேக வைக்கவும்‌. உங்களுக்கு வேண்டிய வடிவத்தில்‌ நறுக்கி 
வறுத்துக்‌ கொள்ளவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 184 கி.கலோரி 1 பகுதி முட்டைகோஸ்‌ 
மாவு சத்து : 22.5கி. பக்கோராஸ்‌ : 92 கி. கலோரி 
புரதம்‌ : 8,0கி. 
கொழுப்பு : 6.8கி. 
நார்‌ சத்து :  14கி. 
பகுதி அளவு : 2பகுதி 
2. .4- 


பெசரட்டு 
தேவையான பொருட்கள்‌ 
பயத்தம்‌ பருப்பு ௪. 60கி. 
வெங்காயம்‌ _- 1 
இஞ்சி - ஒரு துண்டு 
பச்சைமிளகாய்‌ - 2 
எண்ணெய்‌ _ 10கி. 
உப்பு - தேவையான அளவு 
செய்முறை : 


பயத்தம்‌ பருப்பை ஒரு மணி நேரத்திற்கு ஊறவைக்கவும்‌. இத்துடன்‌ இஞ்சி, பச்சை மிளகாய்‌ உப்பும்‌ 
சேர்த்து அரைக்கவும்‌. வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அரைத்த மாவுடன்‌ சேர்க்கவும்‌. 
வாணலியை சூடாக்கி எண்ணெய்‌ தடவவும்‌. ஒரு கரண்டி மாவை சமமாக பரப்பி ஒரு டீஸ்பூன்‌ 
எண்ணெய்‌ விட்டு இருபுறமும்‌ வறுக்கவும்‌. தக்காளி (அ) கொத்துமல்லி சட்னியுடன்‌ சூடாக 


பரிமாறவும்‌. 

சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 

எரிபொருள்‌ : 323 கி. கலோரி 1 பெசரட்டு : 108 கி. கலோரி 
மாவு சத்து : 415கி, 1பெசரட்டின்‌ விட்டம்‌ : 6 அங்குலம்‌ 
புரதம்‌ ; 15.3 கி. 

கொழுப்பு : 10.8 கி. 

நார்‌ சத்து :  0.8கி. 

பகுதி அளவு : பகுதி 


ஒடு 
தது ம்‌ தத்‌ 


கொள்ளு புட்டு 
தேவையான பொருட்கள்‌ : 
கொள்ளு _ 100கி. 
வெங்காயம்‌ 1 
பச்சைமிளகாய்‌ _- 2 
கொத்தமல்லி 
செய்முறை : 


கொள்ளை முந்திய நாள்‌ இரவே ஊறவைக்க வேண்டும்‌. பிறகு கொள்ளை அரைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இதை புட்டு போல்‌ வேகவைக்க வேண்டும்‌. எண்ணெய்யை சூடு செய்து அதில்‌ 
வெங்காயம்‌, பச்சை மிளகாய்‌ மற்றும்‌ கொள்ளு (வேகவைத்தது) இவற்றை கலந்து நன்கு 
வேகவைக்கவும்‌. சூடாக பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 

எரிபொருள்‌ :  391கி. கலோரி 1பகுதி கொள்ளு புட்டு : 196 கி. கலோரி 
மாவு சத்து : 62.7 கி, 

புரதம்‌ :  22.6கி. 

கொழுப்பு :  06கி. 

நார்‌ சத்து :  5.6கி. 

பகுதி அளவு :  2பகுதி 


கேட தடட 


ஒட 
இத மை ணை டக 


கோதுமை ரவை அடை 


தேவையான பொருட்கள்‌ : 


கோதுமை ரவை - 
து. பருப்பு - 
க. பருப்பு - 
உ. பருப்பு - 
ப. பருப்பு - 
அரிசி - 
வெங்காயம்‌ - 


செய்முறை : 


50 கி. 
25 கி. 
25கி. 
15 கி. 
25 கி. 
15 கி. 
50 கி. 


கறிவேப்பிலை - தீதே. க (நறுக்கியது) 
மிளகாய்‌ வற்றல்‌ - 3 

எண்ணெய்‌ - நீதே.க 
பெருங்காயம்‌ - ந்தே.க 

மஞசள்‌ பொடி - தே.க 

உப்பு - தேவையான அளவு 


அரிசியும்‌, பருப்பும்‌ சேர்த்து 3 மணி நேரத்திற்கு ஊறவைக்கவும்‌. இத்துடன்‌ உப்பும்‌ மிளகாய்‌ வற்றலும்‌ 
சேர்த்து மிக்ஸியில்‌ அரைக்கவும்‌. கோதுமை ரவையும்‌ மற்ற பொருட்களும்‌ சேர்த்து அரைத்து 
மாவுடன்‌ கலக்கவும்‌. தேவையானால்‌ தண்ணீர்‌ சேர்க்கவும்‌. ஒரு கரண்டி மாவை சூடான தோசைக்‌ 
கல்லில்‌ பரப்பி எண்ணெய்‌ விட்டு இரண்டு பக்கமும்‌ வேக வைக்கவும்‌. புதினா அல்லது தக்காளி 
சட்னியுடன்‌ சூடாக பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 


எரிபொருள்‌ 
மாவு சத்து 
புரதம்‌ 
கொழுப்பு 
நார்‌ சத்து 
பகுதி அளவு 


டை 
ல்‌ 
ங்கு 


601 கி. கலோரி 
108 கி. 

27.3 கி. 

27.9 கி. 

1.5 கி. 

6 


கலோரியின்‌ மதிப்பீடு : 


1 அடை : 100 கி. கலோரி 
1 அடையின்‌ விட்டம்‌ : 6 அங்குலம்‌ 


47 - 


ஓடு 
ஜு 8° 
ஸ்டஃப்டு பாகற்காய்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


பாகற்காய்‌ - 2 (100 கி.) புளிக்கரைசல்‌ - 2தே.க 
வெங்காயம்‌ _- 2 (50 கி.) உப்பு - தேவையான அளவு 
பொ. கடலை மாவு - 5தே.க 

மூடுவதற்கு : , த 

ஆடை நீக்கப்பட்ட தயிர்‌ - 50 மி.லி. மஞ்சள்‌ பொடி - தே.க 
மிளகாய்ப்பொடி - 1தே.க இஞ்சி பூண்டு விழுது - 1தே.க 
மிளகுப்பொடி - 1தே.க எண்ணெய்‌ - 2தே.க 
செய்முறை : 

பாகற்காயை 4 அங்குலத்திற்கு நடுவில்‌ பிரித்து விதைகளை நீக்கவும்‌. உப்பும்‌ மஞ்சள்‌ பொடியும்‌ சேர்த்துத்‌ 
தடவி ஆவியில்‌ வேகவைக்கவும்‌. 

நிரப்புவதற்கு : 


வெங்காயத்தை வழுவழுப்பாக மிக்ஸியில்‌ அரைக்கவும்‌. இத்துடன்‌ புளிக்கரைசல்‌, உப்பு, 4 டீஸ்பூன்‌ 
பொட்டுக்கடலை மாவும்‌ சேர்த்துப்‌ பாகற்காய்க்குள்‌ நிரப்பவும்‌. 

மூடுவதற்கு : 

மஞ்சள்‌, மிளகு, மற்றும்‌ மிளகாய்ப்பொடி, மசித்த இஞ்சிபூண்டு, 1 டீஸ்பூன்‌ பொட்டுக்கடலை மாவு, உப்பு 
ஆகியவற்றை ஆடை நீக்கிய தயிருடன்‌ சேர்க்கவும்‌. இக்கலவையை பாகற்காயின்‌ மேல்‌ தடவி 
தோசைக்கல்லில்‌ எண்ணெய்‌ விட்டு வறுக்கவும்‌. சூடாக மாலை சிற்றுண்டியாக பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ :  232கி. கலோரி 1ஸ்டஃப்டு : 116 கி. கலோரி 
மாவு சத்து : 26.6 கி. பாகற்காய்‌ 

புரதம்‌ :  91கி. 

கொழுப்பு : 21கி. 

நார்‌ சத்து :  16கி. 

பகுதி அளவு : பகுதி 


வ -48- Ke 


ஷு 
ப i ழ்‌ ந 
ஸ்டஃப்டு வெள்ளரிக்காய்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


வெள்ளரிக்காய்‌ - 50கி. மிளகாய்ப்பொடி - தே.க 
கலந்த பயறு வகைகள்‌ பச்சை மிளகாய்‌ - 2-3 
(முளைகட்டியது) - 1௩கப்‌ கொத்தமல்லி - 1மே.க 
எலுமிச்சை சாறு - 1மே.க (நறுக்கியது) 

சாட்‌ மசாலா - 1தே.க 

செய்முறை : 


வெள்ளரிக்காயை கழுவி தோல்‌ நீக்கவும்‌. நடுவில்‌ நீளவாக்கில்‌ வெட்டவும்‌. உள்‌ பக்கத்திலிருந்து 
குடைந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில்‌ வைக்கவும்‌. முளைகட்டிய பயறு வகைகளை ஆவியில்‌ 
வேகவைத்து குளிர வைக்கவும்‌. இத்துடன்‌ உப்பு மசாலா பொருட்கள்‌ நறுக்கிய கொத்துமல்லி, 
பச்சை மிளகாய்‌ ஆகியவற்றைச்‌ சேர்க்கவும்‌. இக்கலவையை வெள்ளரிக்காய்க்குள்‌ அடைத்து 
எலுமிச்சை சாற்றை பிழியவும்‌. நன்றாக கலந்து வெள்ளரிக்காய்க்குள்‌ நிரப்பவும்‌. சாலட்‌ 
கிண்ணத்தில்‌ அழகாக அமைத்துப்பரிமாறவும்‌. 


செய்முறை : 

எரிபொருள்‌ : 184 கி. கலோரி 
மாவு சத்து : 315 கி. 

புரதம்‌ : 10.5 கி. 
கொழுப்பு : 16கி. 

நார்‌ சத்து : 13கி. 

பகுதி அளவு : 1 


2A - 49 - 
ப்பி 


அலத காக கள க வளை... ணை கணை ளை ணை..." 
ஸல 1 
உளுந்து தோக்லா 


தேவையான பொருட்கள்‌ 


௨. பருப்பு _- 100கி. 

பச்சை மிளகாய்‌ _- 2 

கறிவேப்பிலை - ஒரு ஆர்க்கு 
மிளகாய்‌ வற்றல்‌ - 2 

உப்பு - தேவையான அளவு 
செய்முறை : 


உளுந்தம்‌ பருப்பை ஒரு மணி நேரத்திற்கு ஊறவைக்கவும்‌. இத்துடன்‌ மிளகாய்‌, கறிவேப்பிலை 
மற்றும்‌ உப்பு சேர்த்து நரநரவென்று அரைக்கவும்‌. தட்டையாக ஒரு பாத்திரத்தில்‌ இக்கலவையை 
பரப்பி இட்லி குக்கரில்‌ ஆவியில்‌ வேகவைக்கவும்‌. குளிர்ந்த பிறகு முக்கோண வடிவத்தில்‌ 


வெட்டவும்‌. 

சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 348 கி. கலோரி 1துண்டுதோக்லா : 87 கி. கலோரி 
மாவு சத்து : 60கி. 

புரதம்‌ : 24கி. 

கொழுப்பு :  14கி. 

நார்‌ சத்து : 10கி. 

பகுதி அளவு : பகுதி 


இட 50- எ க 
க: 


ல 
அதை 0° 


பூட்லா (காக்கறி ஆம்லட்‌) 


தேவையான பொருட்கள்‌ : 


கடலை மாவு ௪ 60கி. 
வெங்காயம்‌ - நி, 
தக்காளி - கி, 
வெந்தயக்‌ கீரை ௪ 50கி. 
செய்முறை : 


குடைமிளகாய்‌ 
மஞ்சள்‌ பொடி 
எண்ணெய்‌ 
உப்பு 


25கி. 

தே.க 

1தே.க 
தேவையான அளவு 


காய்கறிகளை கழுவி சிறய துண்டங்களாக நறுக்கவும்‌. கடலை மாவுடன்‌ சிறிது தண்ணீர்‌ சேர்த்துத்‌ 
தோசைமாவு பதத்திற்கு கரைக்கவும்‌. இத்துடன்‌ மஞ்சள்‌ பொடி, உப்பு காய்கறிகள்‌ மற்றவை 
சேர்த்துக்‌ கலக்கவும்‌. எண்ணெய்‌ தடவிய சூடான வாணலியில்‌ ஆம்லட்‌ மாதிரி மாவை ஊற்றவும்‌. 
கொத்தமல்லி அல்லது புதினா சட்னியுடன்‌ பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 


எரிபொருள்‌ : 316 கி. கலோரி 
மாவு சத்து : 15.5 கி. 

புரதம்‌ : 8.9 கி. 
கொழுப்பு : 43.7 கி. 

நார்‌ சத்து : 18 கி. 

பகுதி அளவு : பகுதி 


கலோரியின்‌ மதிப்பீடு : 


காய்கறி ஆம்லட்‌ 


: 105 கி. கலோரி 


1 காய்கறி ஆம்லட்‌ 


விட்டம்‌ 


: 5 அங்குலம்‌ 


ட ப ப அ 81 நஜ 


6 


வல 
வ 3 வம்‌ 11 5 
சேம்பு இலைச்சுருள்‌ 
தேவையான பொருட்கள்‌ 
சேப்பங்கிழங்கு இலைகள்‌ - 20 கி. 
எண்ணெய்‌ - 1தே.க 
பொட்டுக்கடலை - 20கி. 
மிளகாய்ப்‌ பொடி _ தே.க 
உப்பு - தேவையான அளவு 
செய்முறை : 
சேப்பங்கிழங்கு இலைகள்‌ சுத்தம்‌ செய்யவும்‌, பொட்டுக்‌ கடலையை பொடித்து இத்துடன்‌ உப்பு, 
மிளகாய்ப்பொடி மற்றும்‌ புளிக்கரைசல்‌ சேர்த்துக்கலக்கவும்‌. சேம்பு இலைகளின்‌ பின்புறத்தில்‌ 
இக்கலவையை பரப்பி ஒன்றின்‌ மேல்‌ ஒன்றாக (3 முறையாக) வைத்துச்‌ சுருட்டி ஆவியில்‌ சில 
நிமிடத்திற்கு வேகவைக்கவும்‌. வாணலியில்‌ வறுத்து சூடாக பரிமாறவும்‌. 
சத்தின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 130 கி.கலோரி 
மாவு சத்து :  13.0கி. 
புரதம்‌ : 53கி. 
கொழுப்பு : 63கி. 
நார்‌ சத்து : 08கி. 
பகுதி அளவு : 1பகுதி 
272] 
Ee -52- ஓடி வு 


A 


னக 
கலந்து சாப்பிடுதல்‌ | 


2 - 53 - ட்‌ 
வ்‌ 


பூண்டு பருப்பு பொடி 


தேவையான பொருட்கள்‌ 


பூண்டு -_ 50கி. 

து. பருப்பு - 200கி. 

மிளகாய்‌ வற்றல்‌ - 1 

பெருங்காயப்‌ பொடி - %தே.க 

உப்பு - தேவையான அளவு 
செய்முறை : 


வாணலியில்‌ எண்ணெய்யில்லாமல்‌ எல்லா பொருட்களையும்‌ வறுக்கவும்‌. இத்துடன்‌ உப்பு 
சேர்த்து மிக்ஸியில்‌ பொடி செய்யவும்‌. குளிர்ந்த பிறகு காற்றுப்புகாத ஜாடியில்‌ மூடிவைக்கவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 845 கி. கலோரி 1டீஸ்பூன்‌ பூண்டு : 21கி.கலோரி 
மாவு சத்து :  130.4கி. பொடி 

புரதம்‌ : 47.9 கி. 

கொழுப்பு : க்கி. 

நார்‌ சத்து :  3கி. 

பகுதி அளவு :  200கி. 


| 
C 
ம 


வெந்தய புளிக்காய்ச்சல்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


முளைகட்டிய வெந்தயம்‌ - 50 கி. கடுகு - %தே.க 
இஞ்சி - 100 கி. மிளகாய்ப்பொடி - 1தே.க 
புளி - 100 கி. பெருங்காயம்‌ - ஒரு சிட்டிகை 
மஞ்சள்‌ பொடி - தே.க நல்லெண்ணெய்‌ - 1மே.க 

உப்பு - தேவையான அளவு 
செய்முறை : 


புளியை வெண்ணீரில்‌ ஊறவைத்து கெட்டி சாறாக எடுக்கவும்‌. இஞ்சியை உருண்டை வடிவத்தில்‌ 
நறுக்கவும்‌. எண்ணெய்யை சூடாக்கவும்‌, கடுகு சேர்க்கவும்‌. கடுகு வெடித்ததும்‌ பெருங்காயம்‌, 
மஞ்சள்‌ பொடி, மிளகாய்ப்பொடி, புளிக்கரைச்சல்‌ எல்லாவற்றையும்‌ சேர்க்கவும்‌. ஒரு நிமிடம்‌ 
கொதிக்க விடவும்‌, நறுக்கிய இஞ்சி, முளைகட்டிய வெந்தயம்‌, உப்பு இத்துடன்‌ சேர்க்கவும்‌. ஒரு 
நிமிடத்திற்கு கொதிக்கவிடாமல்‌ கலக்கவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 520 கி. கலோரி 1 டீஸ்பூன்‌ வெந்தய 

மாவு சத்து :  68.2கி. புளிக்காய்ச்சல்‌ : 13 கி. கலோரி 
புரதம்‌ : 16.6 கி. 

கொழுப்பு :  19.7கி. 

நார்‌ சத்து : 9,0கி. 

பகுதி அளவு : 200 கிராம்‌ 


2, 3 ட 


முளைக்கட்டிய வெந்தய ஊறுகாய்‌ 


தேவையான பொருட்கள்‌ 
முளைக்கட்டிய வெந்தயம்‌ - 50கி. 


இஞ்சி - 50கி. 

எலுமிச்சை - 2 

மஞ்சள்‌ தூள்‌ - தே.க 

உப்பு - தேவையான அளவு 
செய்முறை : 


வெந்தயத்தை தண்ணீரில்‌ ஒர்‌ இரவு முழுவதும்‌ ஊறவைக்கவும்‌ பின்பு அதை ஒரு துணியில்‌ கட்டி 
24 மணி நேரம்‌ வைக்கவும்‌. வெந்தயம்‌ முளைக்கட்ட ஆரம்பித்தவுடன்‌ அத்துடன்‌ நறுக்கிய இஞ்சி, 
மஞ்சள்‌ தூள்‌, உப்பு மற்றும்‌ எலுமிச்சை சேர்த்து நன்கு கிளறி அதை காற்று புகாத ஜாடியில்‌ போட்டு 
குளிர்‌ சாதனப்‌ பெட்டியில்‌ கீழ்தளத்தில்‌ வைக்கவும்‌. ஒரு டீஸ்பூன்‌ சாலட்‌ உடன்‌ சேர்த்து தினமும்‌ 


உட்கொள்ளலாம்‌. 
சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 162கி. கலோரி 1டீஸ்பூன்‌ வெந்தய 
மாவு சத்து : 24.24. ஊறுகாய்‌ : 8கி. கலோரி 
புரதம்‌ : 8.7கி. 
கொழுப்பு : 28கி 
நார்‌ சத்து : 38கி. 
| பகுதி அளவு : 100 கிராம்‌ 
| 


ஓ 
& 28 த 


செயற்கை இனிப்பு கொண்ட 
இனிப்பு வகைகள்‌ 


பப்பாளிகாய்‌ அல்வா 


தேவையான பொருட்கள்‌ 


பப்பாளிக்காய்‌ - 1(சிறியது) (350கி) ஏலக்காய்‌ பொடி - தே.க 
ஆடைநீக்கியபால்‌ - ரகப்‌ செயற்கை இனிப்பு 

௧. எண்ணெய்‌ - 15கி. மாத்திரை - 25 

கேசரி பொடி - 1/8தே.க அன்னாசி எசன்ஸ்‌ - சிறுதுளிகள்‌ 
செய்முறை : 


தோலை சீவி பப்பாளியை துறுவிக்‌ கொள்ளவும்‌. எண்ணெய்யை சூடுபடுத்தி அதில்‌ பப்பாளியை 
பச்சை மனம்‌ போகும்‌ வரை வதக்கவும்‌. இத்துடன்‌ பால்‌ மற்றும்‌ கேசரி பொடி சேர்த்து சிறு தீயில்‌ 
தண்ணீர்‌ வற்றும்‌ வரை கிளறவும்‌. பின்பு ஏலக்காய்‌, பப்பாளி எசன்ஸ்‌ சேர்த்து அடுப்பில்‌ இருந்து 
இறக்கவும்‌. செயற்கை இனிப்பு மாத்திரையை 1 மேசைக்கரண்டி பாலுடன்‌ கரைத்து அல்வாவுடன்‌ 


சேர்த்து கிளறவும்‌. 

சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 330 கி. கலோரி 1பகுதி : 110 கி. கலோரி 
மாவு சத்து :  8.2கி. 

புரதம்‌ : 24கி. 

கொழுப்பு :  7.0கி, 

நார்‌ சத்து : 10கி, 

பகுதி அளவு : பகுதி 


ல 
1 ன?” அ அ*“*" *ஓஓை. ட ண” ண ன கை ந 
வேகவைக்கவும்‌. கிளறிய பின்பு ஆடைநீக்கிய பாலுடன்‌ சேர்த்துக்‌ கொள்ளவும்‌. அடுப்பில்‌ இருந்து 


உடைத்த கோதுமை பாயசம்‌ 
தேவையான பொருட்கள்‌ 
உடைத்த கோதுமை -_ 100 கி. 
ஆடை நீக்கிய பால்‌ - 250மி.லி 
செயற்கை இனிப்பு மாத்திரை 
(ஈக்வல்‌) _ 15 
செய்முறை : 
இறக்கி, செயற்கை இனிப்பை சேர்த்து கிளறவும்‌. தேவையானால்‌ ஏலக்காய்‌ தூள்‌ (பொடியை) 


உடைத்த கோதுமையை பொன்னிறமாக வறுத்துக்‌ கொள்ளவும்‌. இதை தண்ணீரில்‌ சிறு தீயில்‌ 
வாசத்திற்காக சேர்த்து சூடாக பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 

எரிபொருள்‌ : 409 கி.கலோரி 1 கப்‌ கோதுமை ரவை பாயசம்‌ : 102 கி. கலோரி 
மாவு சத்து : 80.4கி. 

புரதம்‌ : 18.8 கி. 

கொழுப்பு : 17கி. 

நார்‌ சத்து : 12கி. 


பகுதி அளவு : 4பகுதி 


ட எ எ அ 89: ம 


ன ச்ச்சச்்ச்்ச்சீசசசசசாா... த 


பிர்ன்னி 
தேவையான பொருட்கள்‌ 
பால்‌ - .250மி.லி 
பச்சரிசி - 25கி. 
ஏலக்காய்‌ - 1 
கியோரா எஸன்ஸ்‌ - சிறிதளவு 
செய்முறை : 


பச்சரிசியை தண்ணீரில்‌ இரண்டு மணி நேரம்‌ ஊறவைக்கவும்‌. பிறகு தண்ணீரை சுத்தமாக 
வடிகட்டி நன்றாக உலர வைக்கவும்‌. உலர்ந்த அரிசியை மிக்ஸியில்‌ 2 நிமிடம்‌ ஒட விட்டு 
பொடியாக்கிக்‌ கொள்ளவும்‌. பாலை நன்றாக காய்ச்சிக்‌ கொள்ளவும்‌. பொடி செய்தஅரிசியை 
பாலில்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக போட்டு நன்கு கிளறவும்‌. 15 நிமிடம்‌ நன்றாக அரிசியை அதில்‌ 
வேகவிடவும்‌ அடுப்பிலிருந்து இறக்கிய பிறகு, ஏலக்காய்‌ மற்றும்‌ கியோரா எஸ்ன்ஸ்‌ அதில்‌ 
கலக்கவும்‌ மாத்திரைகளை ஒவ்வொன்றாக அதில்‌ கலக்கவும்‌. அகல பாத்திரத்தில்‌ கொட்டி 
ஃபிரிட்ஜ்ல்‌ இரண்டு மணி நேரம்‌ வைத்து பிறகு பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : கலோரியின்‌ மதிப்பீடு : 
எரிபொருள்‌ : 378 கி.கலோரி 1பகுதிபிர்ன்னி : 189 கி.கலோரி 
மாவு சத்து :  32.0கி. 

புரதம்‌ : 125ி. 

கொழுப்பு :  16.4கி, 

நார்‌ சத்து :  0.4கி. 

பகுதி அளவு :  பேகுதி 


6 
டல்‌ - 60- 2 [| ம்‌ 


- அதத ரு ளை க தகை அணக... 
ல்‌ Hl 
பருப்பு கலவை புட்டிங்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


பால்‌ - 1கப்‌ 

பாசி பருப்பு ௪. 10கி. 

கடலைப்‌ பருப்பு _- 10கி. | 
துவரம்‌ பருப்பு - 10கி. 1 
ஏலக்காய்த்‌ தூள்‌ - தே.க 

குங்குமப்பூ - தே.க 


ஈக்வல்‌ மாத்திரைகள்‌ (அல்லது) ஸ்விடெக்ஸ்‌ சில துளிகள்‌ 


செய்முறை : 

தேவையான அளவு தண்ணீர்‌ விட்டு பருப்புகளை ப்ரஷர்‌ குக்கரில்‌ வேகவைக்கவும்‌. சிறிது 
ஆறியவுடன்‌ பால்‌, ஏலக்காய்தூள்‌, குங்குமப்பூ ஆகியவற்றை சேர்த்து கலக்கவும்‌. இந்தக்‌ 
கலவையை சிறிது நேரம்‌ சூடாக்கியபின்‌ அதனுடன்‌ செயற்கை இனிப்பு சேர்த்து நன்றாக 
கலக்கவும்‌. சூடாக அல்லது குளிர வைத்து இதனை பரிமாறலாம்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 


எரிபொருள்‌ : 140 கி. கலோரி 

மாவு சத்து : 23.3கி. 

புரதம்‌ : 9.8கி. 

கொழுப்பு :  10கி. | 
நார்‌ சத்து : 0.4கி. | 
பகுதி அளவு : 1பகுதி 


Cn ல்‌ 1 - 61 - 3 
ர 


ந்‌ கட இச்சா ௫ 
முளைகட்டிய பச்சைபயறு பாயசம்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


பச்சை பயறு - 25கி. 
பால்‌ ௪. 60மி.லி 
ஏலக்காய்‌ _- 10 


செயற்கை இனிப்பு 
மாத்திரை (ஈக்வல்‌) 


| 
ளு 


செய்முறை : 


முழுபச்சை பயறை ஒரு இரவு முழுவதும்‌ தண்ணீரில்‌ ஊறவைக்கவும்‌. பிறகு ஒரு துணியில்‌ கட்டி 
முளைக்க விடவும்‌. ப்ரஷர்‌ குக்கரில்‌ வேகவைக்கவும்‌. இத்துடன்‌ பாலும்‌, ஏலப்பொடியும்‌ சேர்த்துக்‌ 
கொதிக்க விடவும்‌. செயற்கை இனிப்பு மாத்திரை சேர்த்து பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 


எரிபொருள்‌ : 119 கி. கலோரி 
மாவு சத்து : 16.4 கி. 

புரதம்‌ :  7.6கி. 
கொழுப்பு :  2.4கி. 

நார்‌ சத்து : 10கி. 

பகுதி அளவு ; பகுதி 


ல 
டத ல்‌ 1 21 
அவல்‌ பாயசம்‌ 


தேவையான பொருட்கள்‌ 


அவல்‌ - 25கி, 
ஆடை நீக்கிய பால்‌ - 60 மி.லி 
ஏலக்காய்‌ _ 5 
செயற்கை இனிப்பு 

மாத்திரை (ஈக்வல்‌) - 4 
செய்முறை 


பாலில்‌ அவலை சிறிது நேரம்‌ வேகவைக்கவும்‌. பின்பு ஏலக்காய்‌ பொடியை சேர்த்து வேகவைத்து 
அடுப்பில்‌ இருந்து இறக்கி செயற்கை இனிப்பு சேர்த்து பரிமாறவும்‌. 


சத்தின்‌ மதிப்பீடு : 


எரிபொருள்‌ : 121கி. கலோரி 
மாவு சத்து : 21.5 கி. 
புரதம்‌ : .33கி. 
கொழுப்பு : 2.4கி. 
நார்‌ சத்து : 0.2கி. 
பகுதி அளவு : 1பகுதி 


ம ல்‌ - 63- 


ஓடு 
ட அண ட்‌ ணன”“எண“”“றை. 


சவ்‌ சவ்‌ கீர்‌ 


தேவையான பொருட்கள்‌ : 


சவ்‌ சவ்‌ (துறுவியது) - 
பால்‌ - 
ஏலக்காய்‌ - 
ரிபைண்டு ஆயில்‌ - 
செயற்கை இனிப்பு 

மாத்திரை (ஈக்வல்‌) - 


செய்முறை : 


வாணலியில்‌ எண்ணெய்‌ 


50 கி. 

1 கப்‌ 

1 தே.க 
2கி. 


தடவவும்‌. சவ்சவ்‌ சேர்த்து ஒரு நிமிடத்திற்கு கிளரவும்‌. இத்துடன்‌ பால்‌, 


ஏலப்பொடி சேர்த்து கொதிக்க விடவும்‌. அடுப்பிலிருந்து இறக்கி விடவும்‌. செயற்கை இனிப்பு 


மாத்திரை சேர்த்து சூடா 


சத்தின்‌ மதிப்பீடு : 


கவோ அல்லது குளிர்ந்த தாகவோ தேவைக்கேற்ப பரிமாறவும்‌. 


எரிபொருள்‌ 63 கி. கலோரி 
மாவு சத்து 7.5 கி. 
புரதம்‌ 2.2 கி. 
கொழுப்பு 2.9 கி. 
நார்‌ சத்து 0.3 கி. 
பகுதி அளவு 1 பகுதி 
வ டட எ த இ 
யம்‌ 


1400 கிலோ கலோரி சர்க்கரை நோய்‌ உணவு முறை 


உணவு வகை 


அதிகாலை - 6 மணி காபி (சர்க்கரை இல்லாமல்‌) ரகப்‌ 


காலை உணவு - 8 மணி தோசை 
புதினா சட்னி - | மே.க 
சாம்பார்‌ - 1 கட்டோரி 


காலை - 10.30 மணி மோர்‌ / வெள்ளரிக்காய்‌ (அ) 
தக்காளி சாலட்‌ 


மதிய உணவு சாதம்‌ 11/2 கட்டோரி 
12.30-1.00 மணி முறுங்கைக்காய்‌ சாம்பார்‌, ரசம்‌ 1கட்டோரி 
கீரை மசியல்‌ 1/2 கட்டோரி 
வெண்டைக்காய்‌ 1 கட்டோரி 
ஆடை நீக்கிய தயிர்‌ 1கப்‌ 
முழுகடலை 1கட்டோரி 
மாலை சிற்றுண்டி பெசரட்டு 
3.30 - 4.00 மணி தக்காளி சட்னி 
காபி (சர்க்கரை இல்லாமல்‌) 


இரவு நேர உணவு - சப்பாத்தி 
8.00 மணி பருப்பு % கட்டோரி 
கோவக்காய்‌ பொறியல்‌ 1கட்டோரி 
டை நீக்கிய அ 1கப்‌ 


சமையல்‌ எண்ணெய்‌ : 10 கிராம்‌ / 2 டீஸ்பூன்‌ - தினம்‌ 
(நல்லெண்ணெய்‌ / கடலெண்ணெய்‌ / சூரியகாந்தி எண்ணெய்‌ / 
கடுகு எண்ணெய்‌ 


1 கப்‌ ] 120 மி. லி. 
1 கட்டோரி ? 150 மி.லி. 


ப்ரி - 66 - ந [0 
க்‌்‌ பழ ப பபப ப ப லி 


ல்க 2 
ரர (2 3 


A 1 
சத்தின்‌ மதிப்பீடு 
எரிபொருள்‌ - 1412 கி. கலோரி 
புரதம்‌ - 50.6 கி. 
மாவு சத்து - 203.0 கி. 
கொழுப்பு - 26.0 கி. 
நார்‌ சத்து - 16.00 கி. 


1 டீஸ்பூன்‌ 


1 மேஜைக்கரண்டி 


1 கப்‌ / டம்பளர்‌ 


1 கட்டோரி 


ஷப 
ணக ககக கை. 
KT 


வ்‌ 


பதவ 


உணவு பரிமாற்ற பட்டியல்கள்‌ 
காய்கறி பரிமாற்றம்‌ அ* 


இலை வகைகள்‌ மற்ற வகைகள்‌ 


* இந்த காய்கறிகளின்‌ மாவுச்‌ சத்தும்‌ மற்றும்‌ 
கலோரிச்‌ சத்தும்‌ மிகக்‌ குறைவாக உள்ளதால்‌ 


காளிஃப்ளவர்‌ 
சல்சவ்‌ (சீமைக்‌ கத்தரிக்காய்‌) 
வெள்ளரிக்காய்‌ 
முருங்கைக்காய்‌ 
பென்ச்‌ பீன்ஸ்‌ 
வெண்டைக்காய்‌ 
நூல்‌ கோல்‌ 
மாங்காய்‌ 
வெங்காயத்தாள்‌ 
பீர்க்கங்காய்‌ 
வாழைப்பூ 
பரங்கிக்காய்‌ 
முள்ளங்கி 
ருபார்ப்‌ தண்டு 
புடலங்காய்‌ 
டின்டா, தக்காளி 
டர்னிப்‌ 


தேவைக்கு ஏற்ப உட்கொள்ளலாம்‌. 


- 68 - 


i} 


காய்கறி பரிமாற்றம்‌ ஆ 
மாவுச்‌ சத்து - 10 கி. 50 கலோரி 


கிழங்கு மற்றும்‌ அளவு (கி) 
வேர்க்காய்கள்‌ 

பீட்‌ ரூட்‌ 75 
கோட்‌ 105 
சேப்பங்கிழங்கு 45 
வெங்காயம்‌ (பெரியது) 90 
வெங்காயம்‌ (சிறியது) 75 
உருளைக்கிழங்கு 45 
சர்க்கரை வள்ளிக்‌ கிழங்கு 30 
மரவள்ளிக்கிழங்கு 30 


சேனைக்கிழங்கு (பெரியது) 60 


சேனைக்கிழங்கு 45 


மற்ற அளவு (கி) 
காய்கறிகள்‌ 

ஆர்டிசோக்‌ 

அவாக்காய்‌ 
கொத்தவரங்காய்‌ 

டபுள்‌ பீன்ஸ்‌ 

பலாக்காய்‌ 

பலாக்‌ கொட்டை 

பட்டானி 

வாழைக்காய்‌ 


சிங்காரா 


பழவகை பரிமாற்றம்‌ 
மாவுச்‌ சத்து - 10 கி. 50 கலோரி 


மங்குஸ்தான்‌ 


தக்காளிப்பழம்‌ 
ஆப்பிள்‌ 
ஆரஞ்சு 
சாத்துக்குடி 
பப்பாளிப்பழம்‌ 
தர்பீஸ்‌ 
கிரினிப்பழம்‌ 
எலுமிச்சைபழம்‌ 
நாகப்பழம்‌ 
பப்ளி மாஸ்‌ 
நெல்லிக்காய்‌ 
பேரிக்காய்‌ 
ப்ளம்‌ 
திராட்சைப்பழம்‌ 
வாழைப்பழம்‌ 
மாம்பழம்‌ 
பலாப்பழம்‌ 
அன்னாசிப்பழம்‌ 
மாதுளம்பழம்‌ 
சீத்தாப்பழம்‌ 
பேரிச்சம்பழம்‌ 
அத்திப்பழம்‌ 
அரிநெல்லிக்காய்‌ 
பீச்சம்பழம்‌ 
ஸ்ட்ராபொரி 
முந்திரிப்பழம்‌ 


எடை 


எண்ணிக்கை 
அளவு 


4 நடுத்தரம்‌ 

1 சிறியது 

1 சிறியது 

1 நடுத்தரம்‌ 

2 நடுத்தரம்‌ 
1& சிறியது 
¥ஃ நடுத்தரம்‌ 
1 நடுத்தரம்‌ 
10 பெரியது 
1/2 பெரியது 
20 நடுத்தரம்‌ 
1 நடுத்தரம்‌ 

4 நடுத்தரம்‌ 
20 

48 நடுத்தரம்‌ 
1 சிறியது 

3 நடுத்தாதுண்டு 
112 ஸ்லைஸ்‌ 
1 சிறியது 

Va 

3 

6 நடுத்தரம்‌ 
40 சிறியது 

1 நடுத்தரம்‌ 
40 

2 நடுத்தரம்‌ 
2 நடுத்தரம்‌ 


தானியவகை பரிமாற்றம்‌ 
30 கிராம்‌ தானியம்‌ 100 கலோரி சத்தை 
கொடுக்கிறது மாவுச்‌ சத்து - 20 கி. புரதம்‌ 2 கி. 


கம்பு அவல்‌ 

பார்லி அரிசிபொரி 

ப்ரெட்‌ ஜவ்வரிசி 

சோளம்‌ சேமியா 
கார்ன்‌ஃப்ளேக்ஸ்‌ ரவை (பம்பாய்‌) 
மக்கா சோளம்‌ கோதுமை மாவு 
ஓட்மீல்‌ உடைத்த கோதுமை 
(தாலியா) 

கேழ்வரகு 

அரிசி 


* மாவுச்‌ சத்தும்‌ மற்றும்‌ கலோரிச்‌ சத்தும்‌ கிடைக்க 5 கிராம்‌ 
சர்க்கரை சேர்த்துக்‌ கொள்ளவும்‌. 

** இத்துடன்‌ புரதச்சத்து மிகுந்த உணவுப்‌ பொருளை சேர்க்கவும்‌ 
இப்பட்டியல்‌ படி உணவுப்‌ பொருட்களை பரிமாறலாம்‌. 

பயறுவகை பரிமாற்றம்‌ 
30 கி. பயறு 100 கலோரி சத்தை கொடுக்கிறது 
கொடுக்கிறது மாவுச்‌ சத்து - 15 கி. புரதம்‌ 6 கி. 
முழு கடலை காபுலி சன்னா (வெள்ளக்கடலை) 


பொட்டுக்கடலை முழு துவரை 
கடலை மாவு மொச்சை 


முழு உளுந்து பட்டாணி (காய்ந்தது) 
காராமணி ராஜ்மா 

பச்சை பயிறு மைசூர்‌ பருப்பு 
கொள்ளு 


இப்பட்டியல்‌ படி உணவுப்‌ பொருட்களை பரிமாறலாம்‌. ஆனால்‌ 
இவை தானியவகைகளுடன்‌ பரிமாறக்‌ கூடாது. 


டட ணி 2 ட - 69 - ES 


ஓடு - 
ஹு தை... 12 


| மாமிச உணவு பரிமாற்றம்‌ கொழுப்பு பரிமாற்றம்‌ 
| | | புரதம்‌ - 10 கி. 70 கலோரி கொழுப்பு - 11 கி. 100 கலோரி 


| மாட்டு இறைச்சி க்க 
| நண்டு வண்ணை 
It 1 முட்டை - வாத்து முந்திரிப்பருப்பு 


முட்டை - கோழி தேங்காய்‌ 
மீன்‌ பெரியது நெய்‌ 


| மீன்‌ சிறியது 
| மீன்‌ வஞ்சிரம்‌ 
| | ஆட்டு ஈரல்‌ 


வேர்க்கடலை (வறுத்தது) 
(வனஸ்பதி ஹைட்ரஜனேற்றம்‌ 
a செய்யப்பட்ட கொழுப்பு) 
ழ்‌ இறைச்சி எண்ணெய்‌ (கடலை, கடுகு) 
| பன்றி இறைச்சி பிஸ்தா பருப்பு 
இறால்‌ வால்நட்‌ 


| 
| - க 
| 100 கலோரிச்சத்தைக்‌ கொடுக்கிறது. சில இப்பட்டியல்‌ படி உணவுப்‌ பொருட்களை பரிமாறலாம்‌ 
| | மாமிச சர த்தப்‌ அம்‌ ஆனால்‌ இவை மாவுச்சத்துடனோ அல்லது 
| சத்து அதிகம. கணணுக்கு தரிநத மறறும [அக்‌ 1 ப்‌ 

| தோல்‌ பகுதியை நீக்கவும்‌. புரதச்சத்துடனோ பரிமாறக்‌ கூடாது. 


பால்‌ பரிமாற்றம்‌ 
புரதம்‌ - 5கி. 100 கலோரி 


எருமைப்பால்‌ 
பசும்பால்‌ 180 மி. லி. 
கொழுப்பு நீக்கிய பால்‌ 

கொழுப்பு நீக்கிய பவுடர்‌ பால்‌ 


* 10 கிராம்‌ புரதச்‌ சத்தைக்‌ கொடுக்கிறது. 
| தம “70 த Ki 
| (0) 


்‌ Pp 
வ ௫ 


அடிப்படை சமையல்‌ முறைகளும்‌ அவற்றின்‌ செயல்முறைகளும்‌ 


கொதித்தல்‌ 
ஆவியில்‌ 

மென்‌ கொதிப்பு 
கிளறி வறுத்தல்‌ 


வெதுப்பு 
கிளறுதல்‌ 
கருகாமல்‌ 
பொறித்தல்‌ 
பொறித்தல்‌ 
வறுத்தல்‌ 


பேக்‌ 
வேகவைப்பது 


போச்சிங்‌ 

அரிதல்‌ 

தோல்‌ அகற்றுதல்‌ 
அடித்தல்‌ 
அடித்துக்‌ 
கலக்குதல்‌ 


திரவநிலையில்‌ கொதிக்கவைத்தல்‌ 

உணவை நீராவியில்‌ வேகவைத்தல்‌ 

குறைந்த சூட்டில்‌ உணவை மெதுவாக வேகவைத்தல்‌ 

அதிக சூட்டில்‌ எண்ணெய்‌ தடவிய பாத்திரத்தில்‌ கிளறிக்‌ கொண்டு 
வறுத்தல்‌. 

அதிக அளவு சூட்டில்‌ வேகவைத்தல்‌ 


சூட்டினால்‌ உணவுப்‌ பண்டம்‌ கருகி விடாமல்‌ கரண்டி கொண்டு கிளறுதல்‌ 


அதிக சூட்டில்‌ உணவுப்‌ பொருள்‌ கருகாமல்‌ பொறித்தல்‌ 

அதிக எண்ணெயில்‌ உணவுப்‌ பொருள்களை பொறித்து எடுத்தல்‌ 
ஒவனின்‌ உலர்ந்த சூட்டில்‌ மூடிய அல்லது திறந்த பாத்திரத்தில்‌ உள்ள 
உணவுப்‌ பொருள்களை உலர்ந்த சூட்டில்‌ வறுத்தெடுத்தல்‌ 

ஒவனின்‌ உலர்ந்த சூட்டில்‌ மூடிய அல்லது திறந்த பாத்திரத்தில்‌ 


சூடான திரவத்தில்‌ குறைந்த நெருப்பில்‌ மெதுவாக வேகவைத்தல்‌ 
மெல்லிய துண்டுகளாக வெட்டுதல்‌ 
காய்கறி பழங்களின்‌ வெளித்தோலை நீக்குதல்‌ 


கலவையைக்‌ கையாலோ அல்லது அதற்குரிய உபகரணத்தாலோ கடைதல்‌ 


தொடர்ந்து நுரை தோன்றும்‌ வரை கலவையை நன்றாக கடைதல்‌ 


பிசைதல்‌ 
மசித்தல்‌ 


கொத்துதல்‌ 
பொடி செய்தல்‌ 
கொதி நீரில்‌ 
வேகவைத்தல்‌ 
சலித்தல்‌ 
மேலோட்டமாகப்‌ 
பொறித்தல்‌ 
சதுரமாக 
வெட்டுதல்‌ 
கசக்குதல்‌ 
வெட்டுதல்‌ 
அழகுசெய்தல்‌ 
தாளித்தல்‌ 


வரட்டுதல்‌ 


பசை 


ன னை ட க அ அ அ அ அ அ ட ட ட ட எ“ னை: * 
ல்லி ர்‌ [2 


மாவை உள்ளங்கையால்‌ அழுத்தி கைகளால்‌ உருட்டிப்‌ பிசைந்து நமக்கு 
தேவையான பதத்தை அடையச்‌ செய்தல்‌. 

கைகளாலோ அல்லது அதற்குரிய சாதனத்தாலோ உணவுப்‌ பொருளை 
மசித்துக்‌ கூழாக்குதல்‌. 

உணவுப்‌ பொருட்களை மிகச்‌ சிறிய துண்டுகளாக அரிதல்‌ 

துருவலில்‌ சீவி பொடியாக்குதல்‌ 


கொதித்த நீரில்‌ காய்கறிகளைப்‌ போட்டு தோலை நீக்குதல்‌ 


சல்லடையாக தேவையில்லாதவற்றை அகற்றுதல்‌ 
தேவையான அளவு எண்ணெய்யில்‌ பொறித்தல்‌ 


சமமான சிறிய சதுரத்துண்டுகளாக அரிதல்‌ 

உலர்ந்த பொருட்களைப்‌ பொடியாக்குதல்‌ 

உணவு பொருட்களை சிறு துண்டுகளாக வெட்டுதல்‌ 

உணவு பொருள்களை அலங்கரித்தல்‌ 

உணவின்‌ சுவையைக்‌ கூட்ட அதனுடன்‌ மசாலா, உப்பு மற்றும்‌ வாசனைப்‌ 
பொருட்களைச்‌ சேர்த்தல்‌ 

மிதமான சூட்டில்‌ பொருட்களுடன்‌ திரவம்‌ சேர்த்து உண்டாகும்‌ 
மிருதுவான கலவை 

உலர்ந்த உணவுப்‌ பொருட்களுடன்‌ திரவம்‌ சேர்த்து உண்டாகும்‌ 
மிருதுவான கலவை. 


ப இ இ 


குறிப்பெடுகள்‌ 


1. ரகுராம்‌. 7. 6. ஸ்வரன்‌, பேஸ்ரிசா, சர்மா., ௩௦. 
டயட்‌ அன்டு டயபிடீஸ்‌. 
நேஷனல்‌ இன்ஸ்டிடியூட்‌ ஆப்‌ நியூட்ரிஷன்‌ 
ஹைதராபாத்‌, 1993. 
2. நியூட்ரிட்டவ்‌ வேல்யு ஆப்‌ இண்டியன்‌ புட்ஸ்‌ கோபாலன்‌, 6. 
ராம சாஸ்திரி 8. V. அன்டு பால சுப்ரமணியன்‌, 5. ௦. 
ரிவைஸ்டு பை நரசிங்க ராவ்‌, 8... டோஸ்தேல்‌, அண்டு பேன்ட்‌, (6. 6. 
நேஷனல்‌ இன்ஸ்டிடியூட்‌ ஆப்‌ நியூட்ரிஷன்‌ ஹைதராபாத்‌, 1990. 


ப ட ல்க Ni 


னு ௪ °° 


கலோரி 
அட்டவணை 
குறிப்பு : அளவு குறிப்பிடாத இடத்தில்‌ 
உள்ள கலோரிச்‌ சத்து 100 கி-க்கு ஆனது. 
தானியம்‌ மற்றும்‌ 
தானிய வகைகள்‌ 


கம்பு 


சோளமாவு 355 
மக்கா சோளம்‌ 125 
கார்ன்‌ஃப்ளேக்ஸ்‌ 1 கப்‌ (25 கி) 95 
பாப்கார்ன்‌ (50 கி) 170 
கேழ்வரகு 328 
பச்சை அரிசி 345 
அரிசி பொரி 325 


அரிசி வேகவைத்தது 

3 மேஜைக்கரண்டி (60 கி) 70 
ஜவ்வரிசி 351 
ரவை 

கோதுமை மாவு (ஆட்டா) 
சப்பாத்தி 1 நடுத்தரம்‌ 
(35 கி. ஆட்டா) 119 
சப்பாத்தி 1 சிறியது (24கி ஆட்டா) 
வெள்ளை ரொட்டி 

1 ஸ்லைஸ்‌ (312 % 4”% 0.4”) க 


பன்‌ 280 
ஓட்மீல்‌ 1/3 கப்‌ (27கி.) 110 
சிரோட்டி 240 
சாதா தோசை 1 நடுத்தரம்‌ 

9 அங்குலம்‌ விட்டம்‌ 130 
தாலியா இனிப்பு 

(உடைத்த கோதுமை) 215 
கவான்‌ 280 
இட்லி 1 நடுத்தரம்‌ 

3 அங்குலம்‌ விட்டம்‌ 100 


டல்‌ - 74- 


கலோரி 


காஞ்சி 508 
கரிபாத்‌ 125 
மேக்கரோனி 

30கி 1/3 கப்‌ சமைத்தது 115 
பரோட்டா சாதா 275 
பூரி உருளைக்கிழங்கு 245 
ரவா அப்பம்‌ 318 
ரவா புட்டு 56 
உப்புமா 230 
பயறு வகைகள்‌ 

முழு கடலை 

(தோலுரித்து வறுத்தது) 369 
முழு கடலை (சன்னா பருப்பு) 372 
முழு உளுந்து 347 
பச்சை பயறு 334 
லென்டில்‌ (மைசூர்‌ பருப்பு) 343 
ராஜ்மா 346 
சோயா பருப்பு 432 
பருப்பு (வேகவைத்தது 

கெட்டியாக) 1/3 கப்‌ 113 கி) 145 
பருப்பு (தளர்த்தியாக) 

1/3 கப்‌ 92 கி 92 
ரசம்‌ 1 கப்‌ 12 
சாம்பார்‌ 1/2 கப்‌ 105 
சர்க்கரை வகைகள்‌ 

வெல்லம்‌ 15 கி 57 
தேன்‌ 1 டீஸ்பூன்‌ 30 
ஜாம்‌ 1 டீஸ்பூன்‌ 20 
சர்க்கரை 1 டீஸ்பூன்‌ (5கி) 16 
சர்க்கரை கட்டி 12 


பொடித்த சர்க்கரை 1 மேஜைக்கரண்டி 45 


கொழுப்பு மற்றும்‌ 

எண்ணெய்‌ வகைகள்‌ 
வெண்ணெய்‌ 755 
க்ரீம்‌ 213 
நெய்‌ 900 
எண்ணெய்‌ வகைகள்‌ 900 
மார்ஜாரீன்‌ 755 
வனஸ்பதி (டால்டா) 900 


பால்‌ மற்றும்‌ பால்‌ பொருட்கள்‌ 


பசும்பால்‌ 1 கப்‌ 100 
எருமைப்‌ பால்‌ 1 கப்‌ 115 
நிலைபடுத்திய பால்‌ 1 கப்‌ 137 
கொழுப்பு நீக்கியபால்‌ 1 கப்‌ 45 
பதனப்‌ பால்‌ 1 கப்‌ 100 


காய்ச்சி கெட்டியாக்கப்பட்ட பால்‌ 320 
பால்‌ பவுடர்‌ (பசும்‌ பால்‌) 496 
கொழுப்பு நீக்கிய மோர்‌ 1 க்ளாஸ்‌ 25 


சன்னா (பசும்‌ பால்‌) 265 
அமுல்‌ சீஸ்‌ 348 
பசும்‌ தயிர்‌ 60 
கோவா (எருமைப்பால்‌) 206 
கஸ்டர்டு 114 
ஐஸ்க்ரீம்‌ 205 
கீர்‌ (பாயாசம்‌) 178 
பால்‌ கேக்‌ 331 
எண்ணெய்‌ வித்துக்கள்‌ 

பாதாம்‌10கி(10-12) 65 
முந்திரி பருப்பு 10 கி (8-10) 88 
கொப்பரை தேங்காய்‌ 662 
இளந்தேங்காய்‌ 41 
வேர்க்கடலை 560 


வால்நட்‌ 15 கி (8-10 பாதியாக) 102 


ட க னை"... 


25 2 
வ ப A 


வீட்டு உபயோகத்திற்கான 
அளவுகள்‌ 


ஸ்பூன்‌ - 2/2 அங்குலம்‌ 
நீள விட்டம்‌ 
- 12 அங்குலம்‌ 
சிறிய விட்டம்‌ 
- 0.3 அங்குலம்‌ ஆழம்‌ 
கப்‌ - 314 அங்குலம்‌ மேல்‌ 
விட்டம்‌ 
- 2௨ அங்குலம்‌ ஆழம்‌ 
- 2 அங்குலம்‌ கீழ்‌ 
விட்டம்‌ 


காய்கறி மற்றும்‌ 

இலை காய்கறி வகைகள்‌ 
முளைக்கீரை 45 
முழு கடலை இலை 66 
முட்டை கோஸ்‌ 45 
சேப்பங்கிழங்கு இலை 56 
வெந்தயக்கீரை 49 
கடுகு இலை 34 
முள்ளங்கி இலை . 28 
பாலக்‌ - பசலைக்கீரை 26 


கிழங்கு மற்றும்‌ வேர்காய்கள்‌ 


காரட்‌ (காஜர்‌ 48 
சேப்பங்கிழங்கு 97 
தாமரைக்‌ கிழங்கு 53 
வெங்காயம்‌ 50 
உருளைக்கிழங்கு 97 
சர்க்கரை வள்ளிக்‌ கிழங்கு 120 


மரவள்ளி கிழங்கு 
டர்னிப்‌ 
சேனைக்கிழங்கு 


மற்ற காய்கறி வகைகள்‌ 
பூசனிக்காய்‌ 
பாகற்காய்‌ 
சுரைக்காய்‌ 
கத்தரிக்காய்‌ 
அவரைக்காய்‌ 
காளிஃப்ளவர்‌ 
ஏலக்காய்‌ 

பச்சை மிளகாய்‌ 
காய்ந்த்‌ மிளகாய்‌ (வற்றல்‌) 
இலவங்கம்‌ 
கொத்தமல்லி விரை 
பீன்ஸ்‌ 

பூண்டு 

இஞ்சி 
பலாக்காய்‌ 
நூல்கோல்‌ 
வெண்டைக்காய்‌ 
காளான்‌ 

மூக்ரா 
நெல்லிக்காய்‌ 
பப்பாளிக்காய்‌ 
பட்டானி 

மிளகு (காய்ந்தது) 
மிளகு பச்சை 
வாழைக்காய்‌ 
சுரைக்காய்‌ 
சிங்கடா 


157 


304 


115 


பழ வகைகள்‌ 


ஆப்பிள்‌ 56 
ஆப்ரிகாட்‌ 53 
வாழைப்பழம்‌ 153 
எலுமிச்சை பழம்‌ 23 
அரை நெல்லிக்காய்‌ 53 
செர்ரி பழம்‌ 70 
பேரிச்சம்பழம்‌ 283 
அத்திப்பழம்‌ 75 
கொய்யாப்பழம்‌ 66 
திராட்சை (நீலம்‌) 45 
பப்ளிமாஸ்‌ 32 
நாகப்பழம்‌ 47 
லிசிஸ்‌ 64 
லோகாட்‌ 43 
மால்டா 36 
மாம்பழம்‌ 50-80 
கிரினி 21 
தர்பூசணி 16 
மல்பரி 53 
ஆரஞ்சு 53 
பப்பாளி 32 
பீச்சம்பழம்‌ 50 
பேரிக்காய்‌ 51 
அன்னாசிப்பழம்‌ 46 
ப்ளம்ஸ்‌ 56 
மாதுளம்பழம்‌ 77 
சப்போட்டா 94 


பதப்படுத்தப்பட்ட பழங்கள்‌ 


பழக்‌ காக்டெயில்‌ (1/2 கப்‌) 76 
பீச்சம்‌ பழம்‌ 3 நடுத்தரம்‌ 54 
அன்னாசிப்‌ பழம்‌ 2 ஸ்லைஸ்‌ 72 


டட எ ஜூ 75: இ 
யம்‌ ச 


டச்‌ 


வெங்காயம்‌ (சிறியது) 59 
முள்ளங்கி வெள்ளை 17 
முள்ளங்கி சிவப்பு 92 
தக்காளிப்பழம்‌ 21 
தெளிந்த காய்கறி சூப்‌ (150 மிலி) 12 
தக்காளி க்ரீம்‌ சூப்‌ (1கப்‌ 150 மிலி) 85 
காய்கறி சூப்‌ (1 கப்‌) 65 


பிஸ்கட்‌ மற்றும்‌ கேக்‌ வகைகள்‌ 


பிஸ்கட்‌ (உப்பு) 1(30 கி) 15 
பிஸ்கட்‌ (இனிப்பு) (40 கி) 24 
க்ரீம்‌ க்ராக்கர்‌, நைஸ்‌, மேரி, 

ஆரோரூட்‌ 20 
சீஸ்பிட்ஸ்‌ 10 (3.5 கி) 20 
தேங்காய்‌ மக்ரூன்‌ 1 (13 கி) 80 
சாக்லேட்‌ 1ஸ்லைஸ்‌ (30 கி) 165 
பழக்கேக்‌ 1 ஸ்லைஸ்‌ (30 கி) 117 
சாதா கேக்‌ 1 ஸ்லைஸ்‌ (40 கி) 146 


உலர்ந்த பழங்கள்‌ 

ஆப்ரிகாட்‌ 306 
பேரிச்சம்பழம்‌ 317 
அத்திப்பழம்‌ உலர்ந்தது (20 கிராம்‌)55 
வெள்ளரி விறை 607 
திராட்சை (உலர்ந்தது 315 
சாலட்‌ மற்றும்‌ சூப்‌ வகைகள்‌ 
பீட்ரூட்‌ 62 
முட்டைகோஸ்‌ 27 
கோட்‌ 48 
வெள்ளரிக்காய்‌ 13 


சிற்றுண்டி வகைகள்‌ 

சக்ளி (கோதுமை மாவு) 550 
சாட்‌ 474 
சிவ்டா (பொரித்தது) 420 
பருப்பு வடை 1 (30 கி) 200 
தோக்ளா 122 
காரவடை 364 
கோடம்‌ பொங்கல்‌ 356 
குனுக்கு 387 
மதி 420 
முறுக்கு 521 
நமக்ப்ராரா 583 
பக்கோடா 200 
உருளைக்கிழங்கு வறுவல்‌ 110 
10 துண்டு (20கி) 2 அங்குல விட்டம்‌ 
உருளைக்கிழங்கு கசோரி 166 
ரவா வடை 326 
சமோசா 256 
மரவள்ளிக்கிழங்கு வறுவல்‌ 570 
இனிப்பு வகைகள்‌ 

பாதாம்‌ அல்வா 570 
பாதுஷா 469 
பர்பி 1 துண்டு (25 கி) 100 
பழ ஜெல்லி 75 
குஜியா 500 
குலாப்‌ ஜாமூன்‌ 1 (25 கி) 100 
இமார்டி 1 (40 கி) 200 
ஜிலேபி 412 
கல்காய்‌ 350 
மைசூர்பாக்‌ 357 
நாள்கடாய்‌ 584 
பேடா 1 தண்டு (50 கி) 83 
பிர்ன்னி 490 
ரசகுல்லா (30 கி) 100 
டைமன்ட்‌ கட்‌ (இனிப்பு) 570 


11% 

சோஹன்‌ அல்வா 400 
ரவா அல்வா 136 
அப்பம்‌ - இனிப்பு 250 
கொழுக்கட்டை (இனிப்பு) 194 
இலை அடை 292 
பானங்கள்‌ 

ப்பிள்‌ ஜூஸ்‌ 200 மி.லி 95 
இளநீர்‌ 210 மி.லி 50 
கோலா 1 பாட்டில்‌ 80 
காப்பி 1 அவுன்ஸ்‌ பாலுடன்‌ 
(சர்க்கரை இல்லாமல்‌) 25 
இஞ்சி சாறு 1 பாட்டில்‌ 60 
பப்ளிமாஸ்‌ ஜூஸ்‌ 200 மி.லி 65 
லிம்கா 1 பாட்டில்‌ 50 
ஆரஞ்சு ஜூஸ்‌ 200 மி.லி 95 
டீ 1 அவுன்ஸ்‌ பாலுடன்‌ 
(சர்க்கரை இல்லாமல்‌) 
தக்காளி ஜூஸ்‌ 200 மி.லி 45 
பீர்‌ 240 மி.லி 112 
பிராந்தி 30 மி.லி 73 
ஜின்‌ 43 மி.லி 105 
ரம்‌, விஸ்கி 43 மி.லி. 105 
ஷெரி 60 மி.லி 84 
இனிப்பு ஒயின்‌ (போர்ட்‌) 
(100 மி.லி) 160 
இதர வகைகள்‌ 
ஹார்லிக்ஸ்‌ (10௧) 2டீஸ்பன்‌] ௬ 
ஒவல்டைன்‌ / போர்ன்விட்டா 
10 கி (3 டீஸ்பூன்‌) 38 
பப்படம்‌ 31/2 அங்குல விட்டம்‌ 
(அ) வாட்டியது 25 
(ஆ) பொறித்தது 43 
ஊறுகாய்‌ 1 துண்டு 1 (20 கி) 
(அ) புளிப்பு மாங்காய்‌ 65 


(ஆ) இனிப்பு காய்கறி ஊறுகாய்‌ 40 


(இ) புளி ஊறுகாய்‌ 


283 


5] 
|: அதுவவ கன ததக கனக வாகை வைவ்‌. "அணத தக வைத ததை வகா க வைகல்‌! 
ட] ்‌ ன 
அகராதி 
தானியம்‌ மற்றும்‌ பருப்பு வகைகள்‌ 


TAMIL | HD | ENGLISH TELUGU 
Bajra Saljalu 
பார்லி | oa | Barty Barley 


கடலை பருப்பு Channa dhal Bengal gram Pachenagappu 
Urad dhal Bengal gram Udhi Pappu 
Mokka jonna 


ட | அடகு 
தட்டைப்பயறு Alasandulu 

Com flour Mokka jonna pindi 
சிவப்பு பீன்ஸ்‌ | "Rama | Dry red beans Yerra beans 


Senaga pind 


வெள்ளை முழு கடலை 
பயத்தம்‌ பருப்பு 
கம்பு மாவு ண ப்பட்டட்ைை உய்ய ணை க: டட ப | 
[ஜங்ரிசி | கை 899009 | 80 
வை | 
Tuar dhal Red gram பக] 


ரிசி ய Chawal Raw rice 
சேமியா ணை ளை மாடா ணை மான" கணை 

White kidney beans Alasandulu 

கருப்பு உளுந்து Sabut urad Whole black gram Minumulu 

பாசிப்பயறு Sabut mung 


கு 


க கதத க வத க கை. ணக க வை னை கை... 


ENGLISH TELUGU 
| Ah [a 
B 


gash 
Amaranth leaves —— | Tmotakoora 


Ash gourd Boodidha gummid Kay 


வை 
நண டட ளை கட்டை பட்ட கை 
நண்டை ன ட்ட ணை னா: 1 ணை உடபட. னை 
Bandi ரலி Cabbage 
Phool gobhi 


gathi Avesi 
Chuquander Beet root 
hulasi 

arrot 


துளசி 


கேரட்‌ 


ட்ப பண | Celery 
Gowar ki pali Cluster beans Goruchikudi kayilu 
சேப்பங்கிழங்கு Ai 


கிழா பட ச்‌ | | 0ளாகளியாமஉ 
நேங்கம்‌ | ந்த நோம்‌ | மஸ்க்‌ | 
வெந்தய இலை 
புதினா இலை codinaku 
nkura 


ன | Cron peas 
| எுமச்சம்மும்‌ | ரம [ பாராம... imma னஸ்‌ 


ட்‌ - 78- டு 
பபப ப ப த்த பபப அப அ ப பலி 


இ i 


TAMIL | HD | ENGLISH TELUGU 


வெங்கி LT) 
Kelekaphool Plantain flower Arati Poovu 


உருளைக்கிழங்கு Aloo Bangala dhumba 
பொக (ர) 


டமஸ்கஸ்‌ | 
Aral kayl 


Torai Ridge gourd Beerakayi 


Soya beans 
க்க Pio 
Sattar kandh Slakkada dupa 


மரவள்ளிக்கிழங்கு Tapioca Tapioca Karrapendalamu 
தக்காளி Tamatar Tomata Tamata 


Shal gam ump 
சேனைக்கிழங்கு Yam or 
Jam kandhi Elephant yam 


இதரவகைகள்‌ 


ணா ன மணப்‌ 
Perugu 
os [Kura pans 


ர்‌ 


Chinhinda Snake gourd Potlakayi 


| கண்டைக்காய்வற்ம்‌. |] $பாஸ்சிவி ரு பண்டை 


Sure kandha 


TELUGU 


ஜூ ரணை ண ண க கை." 


பழ வகைகள்‌ 


TAMIL | Ho | ENGLISH TELUGU 
| இடந்தையம்‌ |] 9877 [887] Regu pandu 
Custard apple 
Goose berries 


திராட்சை 
கொய்யாப்பழம்‌ Guava 


Jambu frit 


பலாப்பழம்‌ Kathal Jack fruit 
ஆரஞ்சு Narangi snathara 


Pabiina Pappaya frit 
Nashpath 


வாழைப்பழம்‌ Plantain fruit 
Pomegranate 
Sappota 


Seethapandu 
Athi pandu 


Usirikayi 


Grapes Dhiratheha pandu 


Amapandu 


Neradi pandu 


Panasa pandu 
Paddhyi pandu 
Pobbaya pandu 
Berikkai 


Pears 


Ananas Pine apple Ananasi pandu 


Arati pandu 


Dhanimma pandu 


Sapota pandu 


Velaga pandu 


81 .80- த்‌ 831 
மேகி 


டு ச 
கா. அணக ணக கை... 


மசாலா மற்றும்‌ வாசனைப்‌ பொருட்கள்‌ 


TAMIL | HD | ENGLISH TELUGU ஒ 


| சோம்பு | | சரம்‌] $ஜேய 
Inguva 
Badam pappu 
Papa gadda 
Masala aku 
LL 21 LT 
Elakayl 
Lavang pala 
Lavangan 
| சொத்துமல்கிலிதை [பை | மொலாசச௯௦க்‌ |] பகாட்கிய 
பினா 
Karvopak 
பப papp 
ன ணை கணட ட 7 அணை ஊட 
Pedha Jakara 
வ்‌ | சண்‌ | ஈஸ | நிளாயம 
Velupayulu 


கடலைக்காய்‌ (அ) ம Moongphali Groundnut (or) Veru senaga pappu 
வேர்க்கடலை Peanuts 


[ஷம்‌ 1) ளே] LL 
யய 
Japathn 

Maud! pod 


2 
ஓ 
3 


NCE Wy 
ம்‌ CH 
i 


த்தி 


DA. மொகன்ஸ்‌ 
நீரிழிவு சிறப்பு மையம்‌ 


டூ J} WHO Collaborating Centre ‘or Non-communlcable Diseases Prevention & Control 


1044, 

்‌ 
ஷூ 

டட 


கோபாலபுரம்‌ சென்டர்‌: 
68, கான்ரான்‌ ஸ்மித்‌ சாலை, கோபாலபுரம்‌, சென்னை - 600 086. 
போன்‌ : (91-44) 43968888, 28359048 / 51 பேக்ஸ்‌: (91-44) 28350935 


அண்ணா நகர்‌ மையம்‌ : 

பிளாக்‌ எண்‌ 221, டி.பி.ஆர்‌. டவர்‌, 

2 அவின்யு, அண்ணாநகர்‌, சென்னை - 600 040. 
போன்‌ : (91-44) 43453800, 26212751, 42026432 


இந்திரா நீரிழிவு கண்‌ ஸ்தாபனம்‌ 
பீட்டர்ஸ்‌ லேன்‌, 

கோபாலபுரம்‌, சென்னை - 600 086. 

போன்‌ : (91-44) 43968888, 28359048 / 51 


பேக்ஸ்‌ : (91-44) 26212752 


தாம்பரம்‌ மையம்‌ : 

2, காளிதாசன்தெரு, தாம்பரம்‌ கிழக்கு, 
சென்னை - 600 059. 

போன்‌ : (91-44) 42288333, 45572121 
பேக்ஸ்‌ : (91-44) 22392973 


வேலூர்‌ மையம்‌ : 

எண்‌ 13, 71h, 

கிழக்கு பிரதான சாலை, 

காந்தி நகர்‌, வேலூர்‌ - 632 006. 
போன்‌ : (91-416) 2248612 
பேக்ஸ்‌ : (91-416) 2248412 


BUREAU VERITAS 


பேக்ஸ்‌ : (91-44) 28350935 


சூணாம்பேட்‌ மையம்‌ : 
டோர்‌ எண்‌ 6, ஆரவல்லி நகர்‌, 
சூணாம்பேடு - 603 401 
காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ 

போன்‌ : (91-44) 2759 6621 


ஹைதராபாத்‌ மையம்‌ : 
டோர்‌ எண்‌ : 8-2-293/82/A/801 


. ரோடு எண்‌ : 36, ஜீபிலி ஹில்ஸ்‌, 


ஹைதராபாத்‌ - 500 033. 
போன்‌ : (91-40) 23554441/79 
பேக்ஸ்‌ : (91-40) 23540884 


இ.மெயில்‌ : drmohans@vsnl.net 
வெப்சைட்‌ : Www.drmohansdiabetes.com 


World's first ISO - 9001 : 2000 Certified Diabetes Centre 


